ட 
இருச்சிற்றம்பலம்‌ 


His Holiness 
Sri La Sri. AMBALAVANA DESIGA SWAMIGAL 
MAHASANNIDHANAM OF THIRUVAVADUTHURAI[I ADHEENANM. 


THIRUVAVADUTHURAI, TANJORE DISTRICT, 
SOUTH INDIA: 


ete one 


திருச்சிற்‌ மம்பலம்‌ 


A 
k 


E OO wal 


இர்‌ இயக்‌ குடியின்‌ தலைவர்‌ 
உயர்திரு, போறிஞர்‌ இராசேத்திரப்‌ பிரசாதர்‌ 
அவர்களுக்கும்‌, 
முூசலமைச்சர்‌ 
உயர்திரு பண்டித ௪சவகர்லால்‌ தேரு 
அவர்களுக்கும்‌, 
அமைச்சர்களுக்கும்‌, பாராளு மன்ற உறுப்பினர்களுக்கும்‌ 


திகுக்கைலாய்‌ பரம்பரைத்‌ 


திகுவாவடுனிமை ஆதின மகாசம்நிசானம்‌ 
(ம z ‘ . 
ஸ்ரீலஸ்ரீ. அம்பலவாண தேசிக சுவாமிகள்‌ 
(இந்தியச்‌ கழூயரசு முலல்‌ மாளில்‌ 
வாழ்த்தி அருளியவை, 
26—1—1950 


Se 


THIRUCHIRRAMBAL AM 


BLESSINGS 


SRIJAT Dr. RAJENDRA PRASAD, 


PRESIDENT OF THE INDIAN REPUBLIC 
AND l 
 SRIJAT PANDIT JAWAHARLAL NEHRU, 
WHR PREMIER, 
MINISTERS AND MEMBERS OF THE PARLIAMENT OF 
Tug REPUBLIC OF INDIA. 


RY 


His Holiness 
Sri La Sri. Ambalavana Desiga Swamigal 
MAHASANNIDHANAM 
OF PTHIRUVAVADULHURAL ADHEENAM OF YRUIRUKKATIDA YAM 


GIVEN ON 
THE FIRST REPUBLIC DAY 
96—1—1950 


பெ 


SGER D மம்பல்ம்‌ 


On this historic and solemn day, which sees the 
Republic of India, we invoke the blessings of the 
Almighty Lord Siva, who manifests Himself in 
different forms and different names to different people 
in different levels of evolution, on the Republic of. 
India, on Dr. Rajendra Prasad, who has the unique 
honour of being the first President, on Pandit 
Jawaharlal Nehru, our popular Premier, who has won 
the affection of the people and the admiration of the 
World, on the Ministers and Members of Parliament, 
who have the extreme honour of being the first 
administrators and legislators of the new-born. 
Republic ancl convey the blessings to all of those 
honoured personages on our behalf and on behalf of 
millions of our religious followers. . 


‘This day is the most remarkable one in the 
history of the world, and those that are living to-day 
are proud of those that were responsible for this 
happy day, and praise and bless the memory of those 
whom He has chosen to be with Hirn. 


We earnestly pray the Almighty to bless our 
Republic and peaple to be the divine source for 
bringing and spreading eternal peace and harmony 
in the world and thus aid humanity in the onward 
march to perfection. | 


ec 
if 


in keeping with the sacred tradition on solemn 
occasions like this, we present the administrators 
and legislators of the Republic with never-fading 
flowers of ever-lasting fragrance, that have blossomed 
in the sacred South; though the divine plants that 
blossomed forth these flowers are of the Tamil land, 
their roots of wisdom have gone far and far deep 
breaking all the barriers made by the ignorance of 
man and have taken their fragrance from the deepest 
soil where lies the universal human culture. It is our 
fervent hope that these fifty-two flowers, offered at 
the feet of our sacred Motherland, will give marvell- 
ous results. and the Mother will produce many more 
‘Buddhas and Gandhis to keep aloft the torch of 
‘wisdom and spread love and peace throughout the 
World. | 


Blessed be the Universe, 
Blessed be the Republic, 
Blessed be the people. ' 


 Makasannidhanam, 
oo Phiruvavaduthurat Adheenam 


Acknowledgment is made to the translation of “ Thirukkural ” 
and Thiruvachagam ” by Rev. G. U. Pope from which couplets of 
4 Valluvar’s sayings” and one song of Triruvachagam are taken. 


ஸ்ரீலரீ அம்பலவாண தேசிக சுவாமிகள்‌ 
இப்பொழுது எழுர்தருளியிருக்கும்‌ மகாசர்நிசானம்‌ 


His HOLINESS 
Sri La SRI AMBALAVANA DESIGA SWAMIGAL 


Present Mahasannithanam of the Adheenam 


‘SONIGTING LLAN IVYNAHLAGVAVANYIAG 


Tbe meran To Ore 198 DE | 


HIINAL IVHODHLOCAVAVAQAIHL 


5௮%. PU OF Oro 18D 


பண்டித நேருவும்‌ தம்பிரான்‌ சுவாமிகளும்‌ 


SRIJAT PANDIT NEHRU ann THAMBIRAN SWAMIGAL 


ஆதினம்‌ இந்தியக்‌ குடியரசுக்கு வாழ்த்துடன்‌ கொடுத்த 
செம்பொற்‌ செங்கோல்‌ 


THE GOLD SCEPTRE PRESENTED TO THE INDIAN REPUBLIC. 


சிவஞான்பாஷியச்‌ சுவடிகள்‌ 
(சிவஞான முனிவர்‌ கையா லெழுதியன ) 


SIVAGNANA BHASHYAM 


(Original Manuscripts) 


UWL ALVYALLNI NI 
WYNVHLINNVSVHVAW CNV புரு VHANULVH TVEY 


Tumi Th wie 
TAD MIF GISIST TOF ue ரதா மிய LOINA ‘OG ums 


திருமூலர்‌ 


ட 
மூவாயிரம்‌ செய்யுட்கள்‌ கொண்ட “ இருமந்திரம்‌”? 
அருளிய பெரியார்‌. 
ருவாவடுதுறையில்‌ மூவாயிரம்‌ ஆண்டுகள்‌ 
யோகுகூடி இருந்தவர்‌. 


THIRUMOOLAR 


Saint of the yogic order believed to have lived for 
Three thousand years. Author of Thirumanthiram of 
Three thousand verses 


(m 
திருவாசகம்‌ 


வானாகி மண்ணாகி வளியாக ஒளியாகி 

ஊனாூ உயிராகி உண்மையுமாய்‌ இன்மையுமாய்க்‌ — 
Garma யானெனதென்‌ றவரவரைக்‌ கூத்தாட்டு 

வாளா நின்றாயை என்சொல்லி வாழ்த்‌ துவனே ? 


மாணிக்கவாசகர்‌ 


THIRUVACHAGAM 


rou art the Heaven; Thou art the Barth ; 
Thou art the Wind; Thou art the Light 


The Body Thou; the Soul art Thou; 
Existence, Non-existence Thou; 


Thou art the King; these puppets all 
Thou dost make move, dwelling within, 


That each one says: ‘Myself and mine’. 
What shall I say ! ? How render praise? | 


84, Manickavachagar. 


கடவுள்‌ வாழ்த்து 
யாம்‌ இரப்பவை, 
பொருளும்‌ பொன்னும்‌ போகமு மல்ல,நின்பால்‌ 


அருளும்‌ அன்பும்‌ அறனும்‌ மூன்றும்‌ 
ட கடம்பின்‌ ஒலிதா ரோயே! 


பரிபாடல்‌. 


| குறிப்பு 
மேலே குறிப்பிட்டுள்ள செய்யுள்‌ பரிபாடலில்‌ உள்ளது. 
பரிபாடல்‌ சங்க காலத்திய தொகை நூல்களுள்‌ ஒன்றாகும்‌. 
"கிறித்து பிறப்பதற்கு முன்புள்ள கானூறு ஆண்டுகளும்‌, 
கிறித்துவுக்குப்‌ பின்புள்ள ஒரு நூருண்டும்‌ சேர்ந்த 96 BY LI 
ஆண்டுகளே சங்க காலம்‌ எனப்‌ பெயர்‌ பெறும்‌, மேலே 
குறிப்பிட்டுள்ள. செய்யுள்‌, பலர்‌ கூடிச்‌ செய்யும்‌ வழிபாடு 
களிலும்‌, தனித்துச்‌ செய்யும்‌ வழிபாடுகளிலும்‌ இசையோடு 
பாடப்பெற்றதாகும்‌. இரண்டாயிரத்து ஐ நாறு ஆண்டு 
களுக்குமுன்பே-இவ்வழிபாட்டின்‌ பொருள்‌ பொன்னையே 
பொருள்‌ என மதிக்கும்‌ இன்றைய உலகத்துக்கு இடித்துக்‌ 
கூறும்‌ வகையில்‌ அமைந்துள்ளது, நிலையில்லாதவற்றிலும்‌ 
நிலையுள்ளவை சிறந்தன என்பதைக்‌. கடட்டுகன்றது. 
அளவை (தர்க்க) முறைப்படி... இச்‌ செய்யுள்‌ அமைர்‌ 
'அள்ளலம, அக்காலத்து ne அறிவியல்‌ பண்பைக்‌ 
| s aa 


PRAYER 


e 
| Hs pray Thee not for gold 
The gold that gives us wealth ; 
We pray Thee not for wealth 
The wealth that gives us pleasure ; 
We pray Thee not for pleasure 
The pleasures we enjoy ; 
We pray and pray Thy Grace 
The Grace that comes of love ; 
We pray Thee for the love 
The all embracing love; 
The love that comes of Righteousness ; 
We pray Thy Grace to lead us all 
In the path of Righteousness. 


Oh! God of Kadamba wreath ! 
l Paripadal. 


Two thousand five hundred years ago. 


NOTE 


This Prayer is taken from Paripadal one of the 
Sangam anthologies. The Sangam age in Tamil 
literature spreads over a period of five hundred years 
ranging from the fourth century before Christ to the first 
century after Christ. These poems were set to music. 
and sung in public gatherings and private worshipping 
places even two thousand five hundred years ago. The 
contents of the prayer may sound a note of caution to 
the materialistic attitude of the modern world. The 
superiority of the eternal to the evanescent is well 
impressed, Logical arrangement indicates the noble — 
culture. த ae 


api தெரி sai 

சனனே காமங்‌ கழிகண்‌ ணோட்டம்‌ 
அச்சம்‌ பொய்ச்சொ வன்புமிக வுடைமை 
தெறல்கடு மையொடு பிறவுமிவ்‌ வுலகத்து 


அறந்தெரி திரிக்கு வழியடை யாகும்‌. 
பதிற்றுப்பத்து. 


குறிப்பு 
மேலே குறிப்பிட்டுள்ள பதிற்றுப்பத்துச்‌ செய்யுள்‌, 
பல்யானைச்‌ செல்கெழு குட்வென்‌ என்னும்‌ சேர மன்ன 
ப்‌ பாலைக்‌ கெளதமனார்‌ என்னும்‌ புலவர்‌ பாடியதாகும்‌ 


Bu எண்ணங்கள்‌ இன்மை, சமன்‌ கோக்கு, பல்வகை 
அச்சம்‌ இன்மை ஆகிய இவைகள்‌ நீதி வழங்குவோர்க்கு 
இன்றியமையாத பண்புகளாக வேண்டப்படுபவை ; இவை 
இன்மையும்‌, பழிக்குப்பழி வாங்கும்‌ பான்‌ மையும்‌ நல்லறம்‌ 
நாடெங்கும்‌ வழங்கத்‌ தடையாகும்‌ என்பது குறிக்கப்‌ 
பெற்றுள்ளது. இச்‌ செய்யுள்‌ Bree nee இரு 
அருகாக ற்ப எத்த த 


THE WHEEL OF LAW 


Our wheel of Law doth stop its Motion 
When anger, lust, undue favour, 
Falsehood, cowardice and excess love 

For wealth and cruel punishments appear. 
Know this, my Lord of mighty lineage. 


Pathirruppathu. 


NOTE © 


The control of passions, the impartial outlook, 
contempt for avarice and freedom from different kinds 
of fears are the main personal qualities required for those, 
who are destined to administer justice. The negation of 
these qualities and Draconic laws impede the proper 
administration of justice. This passage is from Pathirrup- 
pathw, one of the Sangam anthologies, and is addressed 
toa Chera king known as Kutiuvan of Many Elephants. 


5 


தன்னல மிள்மை 


இனியவை . பெறினே தனிதனி பதகர்கேம்‌' 
தருகென விழையாத்‌ தாவில்‌. நெஞ்சத்‌ ஆப்‌ 
பகுத்தூண்‌ தொகுத்த ஆண்மைப்‌ 

பிறர்க்கென வாழ்தி நீ யாகன்‌ மாறே. 
| l | i பதிற்றுப்பத்து. 


குறிப்பு 

தமக்கென வாழாப்‌ பெரியார்‌ உலகில்‌ வாழ்கின்ற 
படியால்தான்‌ உலகம்‌ நிலைபெற்றுள்ளது, அதீதகையார து 
எண்ணிக்கை ஒரு காட்டில்‌ எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்‌ 
கின்றதோ அவ்வள்வுக்‌ கவ்வளவு நாடும்‌ நன்மை அடை 
தின்றது. மேற்‌ செய்யுளில்‌ அரசன்‌ தனக்கென ஒன்றைத்‌ 
தனித்‌ துண்ணாது சூழ்ந்துள்ளவர்களோடு பகுத்து உண்‌ 
னும்‌ பெருமையை விளக்கி இருப்பதோடு அத்தகைய : 


தலைவன்‌ கீழுள்ள மக்களும்‌ தமக்கென வாழாத்‌ தன்மை 


யைப்‌ பெறுகின்றார்கள்‌ என்பதும்‌ குறிக்கப்பெற்றுள்ளது. 


அரசன்‌ களங்காய்க்‌ ண்ணி நார்முடி ச்சேரல்‌, . 
பாடியவர்‌:-காப்பியாற்றுக்‌ காப்பியனார்‌, 
ae அலம்‌ 22800 கு. முற்பட்டது. 


HE SHARES . 


Gin and wide thy fame prevails; — 
Ag man you gather to share with men 
All that sustains and gives us pleasure ; 
In short, you live for all the world. 

We, who get our humble doles, 
Hoarding not, do share with all. 

‘As the ruler, so the subjects’. 


Pathirruppatha. — 
2200 years ago. 


NOTE 


A country becomes happy in proportion to the - 
number of noblemen who lead selfless life. Here, the- 
poet praises the king for his selfless quality which, by 
ethical force, reflects even on those who are prone to be 
selfish. The king, as an embodiment of manly qualities, 
shares his delicious food without making anyone feel 
that he gives. The world praises him because he shares. 
This passage is also from பவ்யம்‌ thousand : 


two hundred years ago. 


| உலகன்‌ cat 


செல்லும்‌ உமிரன்றே நீரும்‌ உமிரன்றே 
மன்னன்‌ உயிர்த்தே மலர்தலை யுலகம்‌ 
அதனால்‌, யான்உயிர்‌ என்பது அறிகை 
வ தானை எக்கர்‌ ரட்‌ 
| புறகானூறு. 


cae | குதிப்பு. 
வ்‌ உலகிலுள்ள பலவசூகயாசா இதாடர்புகளூள்ளூம்‌ 1 
துக்கும்‌. உயிருக்குமுள்ள : 'தொடர்பைவிட நெருக்கமும்‌, — 
தூய்மையும்‌ உடையது "வேறொன்றில்லை, இத்‌ தொடர்‌ 
- பையே தொடர்பாக எண்ணாது ஒன்று என்ற நினைவி 
லேயே ஆழ்ந்த. சிந்தனையுடையோரும்‌ இருப்பார்கள்‌, மேற்‌ 
PE ல்‌ அரசனுக்கும்‌ _ மக்களுக்கும்‌ உள்ள தொடர்பு. 
ம்‌ உடலுக்கும்‌ உள்ள தொடர்போடு. ஓப்பிடப்‌ 
கின்றது. உயிர்‌ இயக்க. உடல்‌ இயங்குகின்றது. 
யுள்‌ சங்க காலத்தைச்சேர்ந்த புறகானூறு என்‌ 
55g Ae eagle இன்‌ 


BODY AND SOUL 


மே 
a OT by food the world exists; 
Nor the water gives the life. 
The wide expanse of earth doth live, 
Because the ruler is its life ; 
To know this truth is duty first 
Of those that stand to rule the land. 
Purananuru. 


NOTE - 

Of all the relationships known to human mind, 

the relationship between the body and soul is considered 

to be the most intimate and sacred. This intimacy is 

50 intense, no one-not even the greatest of thinkers- 

used to think that these two are separate entities. Our 

poet compares the relationship between the rulers and 

the ruled to that of the body and the soul. The body 

moves as the soul directs’ “This passage is also from 
Purananure, a Sangam anthology—-2000 years ago, 


i பத 


உன்மை மாண்பு. 
கடுஞ்சினத்த கொல்களிறும்‌ கதழ்பரிய கலிமாவும்‌ 
டபக்‌ திமிர்தேரு நெஞ்சுடைய புகன்மற 
வருமென 
நான்குடன்‌ மாண்ட பது மாண்ட 
அறநெறி முதற்றே அரசின்‌ கொற்றம்‌. 
அதனால்‌, நமரெனக்‌ கோல்‌ கோடா அ 
பிறரெனக்‌ eg லாது. | 
ஞாயிற்‌ றன்ன வெறந்திற லாண்மையும்‌ 
இங்க. ளனன தண்‌ பெருஞ்‌ சாயலும்‌ 
வானத்‌ தன்ன வண்மையு மூன்றும்‌ 
'உடையை யாதி யில்லோர்‌ கையற 
நிநீடு வாழிய! ந 
புறநானூறு, 


குறிப்பு 

உலகம்‌, தோன்றிய காலந்தொட்டு ஒரு போர்க்கள 
_ மாகவே இருந்து வந்திருக்கிறது. விலங்குத்‌ தன்மையான 
வன்மையாலேயே ஒருவரை யொருவர்‌ அடக்கி யாண்டு 
வந்‌ திருக்கன்றார்கள்‌, இவ்‌ விலங்கியல்‌ வலுவிற்கு மாண்பு 
என்னும்‌ மறுபெயரும்‌ சிற்சில சமயங்களில்‌ வழங்குவ 
துண்டு. _பல்லாலும்‌ நகத்தாலும்‌ வெற்றிபெற்றது ஒரு 
காலம்‌; பலவகைப்‌ படையால்‌ வெற்றி தே! யது மற்றொரு 
காலம்‌. இத்தகைய காலமெல்லாம்‌ அதன்‌ பில்‌ வருங்‌ காலங்‌ 
களால்‌ BEG 'மதிக்கப்பெற்றன வல்ல. இச்‌. செய்யுளில்‌ 
புலவர்‌, உண்மை மாண்புக்கு. அறப்பண்புகளே இன்றி 

யமையாதன . என்பதை விளக்கிக்‌ காட்டுகின்றார்‌, இது 
- புறகானூற்றில்‌ உள்ள. செய்யுள்‌, பாண்டியன்‌ ஈன்மாறனை 

மதுரை மருதன்‌ இளநாகனார்‌ பாடியது. 


REAL GREATNESS 


rover the rulers win their fame 

By arms fourfold of steeds and cars, 
Warriors brave and elephants fierce, 

Does greatness lie on these alone ? 

Victory true comes from flawless laws; 

So swerve not the sceptre to favour thine, 
Snip not the virtue found alien ; 

Combine the splendour of the mighty Sun 
To the cooling lustre of the pleasing Moon. 
And bestow your gif ts like the showering rain.. 


ப Purananuru. 
2000 years ago. 


NOTE 
Ever since the creation of the animate world, it has . 
been a battle ground, where beastly strength in the - 
honoured name of Might has won the admiration of the . 
world. . Once it was the strength of the teeth and. 
‘claws; then the strength of the mighty arms. Each 
age has in turn been considered savage by the succeed- 
‘ing ages. Our poet advises the ruler as to the ‘noble 
way by which perpetual greatness may be attained. 
Where the men in power are apt to mislead themselves, 
is hinted. The simile, combining the elements given in | 
comparison with the noble qualities to be formed, is 
capable of giving Seis truths oe any thinking mine. 


11 


அருளும்‌ அன்பும்‌ 

அருளும்‌ அன்பும்‌ நீக்கி நீங்கா | 
நிரயங்‌ கொள்பவரொ டொன்றுது காவல்‌ 

குழவி கொள்பவரின்‌ ஓம்புமதி 

அளிதோ தானேயது பெறலருங்‌ குரைத்தே. 
| LIDET ST W. 


"குறிப்பு 

இப்‌ புறானூற்றுச்‌ செய்யுள்‌, கடுஞ்‌ சினமுடைய 
காவலாளர்களின்‌ கூட்டுறவுதான்‌ வெற்றிக்கும்‌ ஆட்சிக்கும்‌ 
வேண்டப்படுவதென எண்ணிவந்த காலத்தை நினைவு 
படுத்திக்கொண்டு, அத்தகைய முறையெல்லாம்‌ தமை 
பயப்பனவே என்பதைத்‌ தெரிவிப்பதோடு, குழந்தைக்குப்‌ 
பாலூட்டும்‌ தாயின்‌ அன்போடு உலகாள்பவர்‌ மக்களைப்‌ 
போற்றவேண்டும்‌ என்பதை வற்புறுத்துகின்‌ றது. 
... பாடியவர்‌ ஈரிவெரூஉத்தலையார்‌.. இப்பாட்டு £000 
ஆண்டுகட்கு முற்பட்டது. 


12 


LOVE ANB GRACE 


Dow RIEND thou not with worthless men 
Who sink themselves in burning hell 
Devoid of love and grace; 
Thy rule should take the form of tender care 
With which the mother nurses suckling ; 
Though hard for mortals all, | 
Strive to get and rule the world. 
Purananuru. 


NOTE 


The poet, remembering the age of rulers who asso- 
ciated themselves with ruthless men in the belief that 
such qualities are necessary for maintaining their rule, — 
advises the king to dissociate himself from them and 
base his administration on love and grace. 


This passage is also from Purananuru, a Sangam 
anthology, 2000 years 480: | 


138 


நீர்நிலை பெருக்குக 
தகுதி கேளினி மிகுதி யாள 


நீரின்‌ றமையா யாக்கைக்‌ கெல்லாம்‌ 
உண்டி. கொடுத்தோர்‌ உயிர்கொடுத்‌ தோரே 
உண்டி முதற்றே உணவின்‌ பிண்டம்‌ 
உணவெனப்‌ படுவது நிலத்தொடு நீரே 
நீரும்‌ நிலனும்‌ புணரியோ ரீண்டு 
உடம்பும்‌ உயிரும்‌ படைத்திசி னோரே 
வித்திவா னோக்கும்‌ புன்புலங்‌ கண்ணகன்‌ 
வைப்பிற்‌ முயினும்‌ தண்ணி யாளும்‌ E 
இறைவன்‌ தாட்குத வாதே அதனால்‌ 
அடுபோர்ச்‌ செழிய இகழாது வல்லே 
நிலன்நெளி மருங்கின்‌ நீர்‌ நிலை பெருகத்‌ 
தட்டோர்‌ அம்ம இவண்தட்‌. டோரே 
தள்ளா தோரிவண்‌ தள்ளா தோரே, 


“புறநானூறு. 


குறிப்பு 


மேலே குறித்த செய்யுள்‌ புறநானூறு என்னும்‌. சங்க 
காலத்‌ தொகை நூலில்‌ உள்ளதாகும்‌. உணவுப்‌ பெருக்கத்‌ 
தின்‌ இன்றியமையாமையையும்‌, அப்பெருக்கத்துக்கு நீரின்‌ 
இன்றியமையாமையையும்‌, அந்நீரை நிலத்தில்‌ சேர்ப்ப 
தற்கு இயற்கை மழை ஒன்றையே துணையெனக்‌ கருதி 
நின்று விடுவது. சாடாள்பவர்க்குச்‌ சிறுமையை வினைவிக்‌ 
கும்‌ என்பதையும்‌, அணை, குளம்‌ முதலிய பல வழிகளிலும்‌ 
நீர்சிலையைப்‌ பெருக்கவேண்டு மென்பதையும்‌ இச்செய்‌ | 
wer வழியாகப்‌. பாண்டியன்‌ நெடுஞ்செழியன்‌ என்னும்‌. 
அரசனுக்குக்‌ குடபுல்வியனார்‌ இரண்டாயிரம்‌: ஆண்டுகட்கு 


முன்பே சொ Feet இது இன்‌ றும்‌ உண்மையே, ல 


INCREASE THE RESERVOIRS 


ov Mighty Ruler, listen to my song, 
Who gives to frames of men the food 
They need, these give them life ; 

For food sustains the mortal frame, . 

But food is earth with water blent: - 

So those who join the water to the earth 
Build up the body, and supply its life, - 


Men in less happy lands sow seed, and watch to skies 
for rain, 
But this can ne'er supply the wants of kingdom and 
of king. 
: Therefore, O! Cezhiyan, great in war, despise this not; 
‘Increase the reservoirs for water made 
Who bind the water, and supply to fields 
‘Their measured flow, these bind 
The earth to them. The fame of others passes ன்‌ 
away. 


Purananurw—Trans. G. U. Pope. 


NOTE 


This passage from Purananuru, an anthology - 
compiled two thousand years ago, advises the king 
 Pandiya to increase the water supply for food production. 
The poet remarks with derision the unenterprising 
attitude of taking things as they come and emphasises — 
the adoption of the noble spirit of getting things as we 
want. 


What was ad of intigation two thousand years ago 
is true even to aay 


ziig 


உழவன்‌ சிறப்பு E: 
பொருபடை தரூஉங்‌ கொற்றமும்‌ உழுபடை 
ஊன்றுசால்‌ மருங்கின்‌ ஈன்றதன்‌ பயனே ! 
மாரி பொய்ப்பினும்‌ வாரி குன்றினும்‌ 

இயற்கை யல்லன செயற்கையிற்‌ ரோன்றினும்‌. 
காவலர்ப்‌ பழிக்கும்‌இக கண்ணகன்‌ ஞாலம்‌ 
அ.அ.நன்‌ கறிந்தனை யாயின்‌ நீயும்‌ 

- பதடுபுறந்‌ தருதர்‌ பாரம்‌ ஓம்பிக்‌ 

குடிபுற.ந்‌ தருகுவை யாயின்‌ தின்‌ 

GGL DG தருகுவர்‌ அடங்கா தோரே. 

Ly MT DI W. 


| குறிப்பு 

இப்‌ புறகானூற்றுச்‌ செய்யுள்‌, உழவின்‌ சிறப்பை 
வற்புறுத்துவதோடு உழவரை உலகாள்வார்‌ தாங்க வேண்‌ 
டிய கடமையையும்‌ எடுத்துக்‌ காட்டுகிறது. இதனோடு 
அமையா து, அவரவர்கள்‌ காட்டு இயற்கைக்கு மாறாக மக்‌ 
கள்‌ உள்ளமும்‌, செயலும்‌ திரும்புவதற்கு ஏதுவாக உள்ள 
பொறுப்பில்லார மக்களின்‌, சொற்களை நாட்டில்‌ பரவ 
விடுவது நாடாள்வார்க்கு! பழியை விளைக்கும்‌ என்பதை 
யும்‌ குறிப்பிடுகின்றது. இச்‌ செய்யுளை வெள்ளைக்குடி 
காகனார்‌ பாட, சோழன்‌ கிள்ளிவளவன்‌ நிலவரியைத்‌ . 
“தள்ளிக்‌ கொடுத்தான்‌. இப்பாட்டு 2000 ஆண்டுகட்கு 
முற்பட்டது. ந 


<- 16 


THE PLOUGH 


Our victory of your forces in battle 
Is born of the share that tills the soil; 
If rain doth fail and yield diminish, 
And people turn against their nature 
And imbibe cults made by some, 

The wider world will blame the king ; 
You know this well; so refuse the words 
Of those with views of foreign shade 
Untested in the land you rule. 

Bear the people who bear the plough 
Even thy foes will bear thy feet. 


‘Purananure. 
Two thousand years ago. 


NOTE 


This poem from Purananuru, besides emphasising 
the necessity of state protection for agriculturists, goes 
further with a political insight to suggest avoidance of 
views not tested by indigenous experiences. Foreign 
cults, however formidable and fascinating, may prove 


disastrous if heeded to without proper appraisal. 


The poet got remission of arrears of land tax from 


the Chola King. 
Ww 17 


திருக்குறள்‌ re | 

.... இருவள்ளுவர்‌ திருவாய்‌ மலர்ந்தருளிய திருக்குதன்‌ என்னும்‌ 
அரிய நூல்‌ ஆயிரத்து முட்தூற்று முப்பது பொன்மோமிகளைக்‌ 
சொண்ட விலை மதிக்க ஒண்ணாத அறிவு நிதியா GU. மக்களின்‌ 
LUTES தூய இலக்கணம்‌ அது எனக்‌ கூறலாம்‌. வள்ளுஃனா, 
sor yAurt, சாக்கரதீசு, எபிரேய முனிவர்கள்‌ முதலிய உலகப்‌ . 
பேரறிஞரோடு வைத்து. எண்ணத்தகும்‌ பெரியார்‌ அவர்‌, 
தமிழ்‌ மக்களுடைய. உள்ள த்திலேயே வேரூன்றி நிற்கும்‌ சில 
நூல்களுள்‌ இது முதன்மை பெற்ற தாகும்‌, 


இங்கிலாந்து, பிரான்சு, சருமனி, இத்தலி முதலிய மேல்‌ 
நாடுகளில்‌, இர்‌ நால்‌ தக்க இடம்பெற்றுள்ளது. இக்தியாவில்‌, 
பரவியுள்ள எல்லாச்‌ சமயத்தினரும்‌ வள்ளுவனாரை த்‌ தங்கள்‌ 
தங்கள்‌ சமயத்தவர்‌ என்று சொல்லிக்கொள்ளப்‌ - பெருமை © 
. அடைகிறார்கள்‌. கிறித்தவப்‌ பாதிரிமார்கள்‌, இந்நூலை ஆண்ட 
வன்‌ மலைமேல்‌ அருளிய திருமொழிகளின்‌ எதிரொலி எனச்‌ 
~ சொல்லிக்‌ கொள்ளும்‌ அளவு முன்வந்தள்ளார்கள்‌, ஒரு நூற்‌ 
றாண்டுக்கு முன்‌, அஃதாவது ஆயிரத்தெண்‌ ணூ ற்று ௩ா ற்பதல்‌, 
இரையோ என்னும்‌ பாதிரியார்‌ Eps கண்டவாறு குறிப்பிட்‌ 
டுள்ளார்‌. | ee | te 


“இந்‌ நாட்டின்‌ இலக்கியத்தின்‌ பகுதிகளில்‌ 'ஒன்ருகவும்‌, 
உண்மையான உயர்வுடைய நூலாகவும்‌, குறள்‌ ஈம்முடைய 
கருத்தை இழுப்பதற்கு வலிய உரிமை உடையதாக இருக்‌ 
Sang. இதன்‌ ஆசிரியர்‌ ஓவ்வொரு மரபுக்கும்‌ . தனியாக - 
உள்ள நீதிகளைத்‌ தள்ளிவிட்டு, எல்லார்க்குரர்‌ பொதுவான நீதி 
களைக்‌ கூறுமிடத்து மனுநூல்‌ முதலிய சாத்திரங்களில்‌ கூறும்‌ 
சுவையற்ற சடங்கு விபரங்களை யெல்லாம்‌ ஒதுக்கி விட்டார்‌. 
இவ்வாறு பொதுவாக ஒரு பெருமித நடையை நிலைத்து வைத்‌ 
துள்ளார்‌. eer ee 


வள்ளுவனார்‌, பழைய நாட்களில்‌ வாணிபம்‌ சிறந்த பட்‌ 
மனமும்‌, தமிழ்நாட்டுத்‌ தறைமுகமுமாக விளங்கம்‌, இப்‌ 
பொழுது சென்னை மா௩கரின்‌ ஒரு பகுதியாக உள்ளதுமான 
்‌ மயிலாப்பூரில்‌ இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்‌ தோன்றி — 
தைக்கும்‌ பனு bas சர்‌ s 


+- 


i 


SAYINGS OF ST. VALLUVAR 


These sayings, given in the following pages, are 
taken from the One thousand three hundred and thirty 
sayings from Thirukkural, a masterpiece of Tamil 
Literature, and one of the highest and purest expres- 
sions of human thought. The author of this work is 
one of the geniuses of the world and heis to be ranked 
with the ancient Hebrew prophets, Confucius, Socrates 
and other early leaders of human thought and morals. 
This work is one of the select number of great works 
which have entered into the very soul of a whole people 
and which can never die. 


It has found a home in England, France, 
Germany and Italy. Every sectarian in India claims 
kindred with the author. The Christian missionary 
‘has gone so far as to call this grand system of 
morals, an Echo of the Sermon on the Mount. The 
Rev. Drew wrote in 1840 thus:—“The Kural has a 
strong claim upon our attention, as apart of the literature 
of the Country, and asa work of intrinsic excellence. 
The author, passing over what is peculiar to particular 
classes of society, and introducing such ideas only as 
are common to all, has avoided the uninteresting details 
of observances found in Manu and the other Shastras; — 
and thus in general maintains a dignified style”. 


The author was born some 2000 years ago at 
Mylapore, a suburb of Madras, then a leading emporium 
of Tamil land and one of the centres of Tamil learning. 


வள்ளுவர்‌ வாய்மொழி ௧ 


தள்ளா விளையுளு,ம்‌ தக்காரும்‌ தாழ்விலாச்‌ 
செல்வருஞ்‌ சேர்வது தாடு, 


கரிப்பு 

நாடு என்பதை நிலப்பரப்பின்‌ அளவால்‌ பகுத்துக்‌ 
கூறாது, அங்கு வாழும்‌ மக்களின்‌ பண்பால்‌ கூறி இருப்பது, 
மக்களின்‌ உயர்வே நாட்டின்‌ உயர்வு என்பதை வலியுறுத்‌ 
தும்‌; அறிவாலும்‌ உழைப்பாலும்‌, நாட்டின்‌ விளை வளனை 
யும்‌ பொருள்‌ வளனையும்‌ உயர்த்துவாரும்‌, மாசறு காட்சி 
யும்‌ தூய நெறியும்‌ உடைய பெரியோரும்‌, எவ்வளவுக்கெவ்‌ 
வளவு உயர்ந்துள்ளார்களோ, அவ்வளவுக்‌ கவ்வளவு நாடு 

உயரும்‌. gauia | 


ட 
இருச்சிற்றம்பலம்‌ 


His Holiness 
Sri La Sri. AMBALAVANA DESIGA SWAMIGAL 
MAHASANNIDHANAM OF THIRUVAVADUTHURAI[I ADHEENANM. 


THIRUVAVADUTHURAI, TANJORE DISTRICT, 
SOUTH INDIA: 


alee on 


வள்ளுவர்‌ வாய்மொழி ௨ 


உறுபசியு மோவாப்‌ பிணியுஞ்‌ செறுபகையுஞ்‌ு 
சேரா தியல்வது தாடு, 


| குறிப்பு 

மாட்டின்‌ இலக்கணம்‌ கூறும்‌ வகையால்‌ நாட்டை 
அள்வாரது கடமைகளைக்‌ கூறுகின்றார்‌. விளைவைப்‌ 
பெருக்கிப்‌ பசிப்பிணி தலைகாட்ட வொட்டாமல்‌ தடுப்ப 
தும்‌ தக்க முறைகளால்‌ நாட்டில்‌ கோய்‌ பரவாது கடுத்‌ 
தலும்‌, வேற்று. காடுகளோடு வைத்துக்கொள்ளும்‌ உற. 
வினால்‌ பகைவர்‌ அ வான்‌! 
முதற்‌ கடமைகளாகும்‌. | 3 


ST. VALLUVAR’S SAYINGS 2 


Ta AT is a ‘Land’ whose peaceful annals m 


Nor ணம்‌ fierce, nor LE plague nor ravage of 
| the i 


7 Nore I 


By. way of defining the ideal. country, “the: above 
couplet stresses on the prime duty of the rulers to- 
‘keep the country free from famine and pestilence by 
increased production and- preventive. measures. The 
foreign policy should be such as not to make any one 
attack the country. 


வள்ளுவர்‌ வாய்மொழி ௩ 


பல்குழுவும்‌ பாழ்செய்யு முட்பகையும்‌ வேற்தலைக்கும்‌ 
கொல்குறும்பு மில்லது தாடு. 


ட குறிப்பு 

ஒரு காட்டின்‌ அமைதியைக்‌ குலைப்பன, பல வகை 
யான கொள்கைகளை யுடைய அளவுக்கு மேற்பட்ட எண்‌ 
ணிக்கையுள்ள சிறு கட்டங்களும்‌, ஆட்சியாளருடனி 
ருந்து ஒற்றுமையாக இருப்பார்போல்‌ தன்னைக்காட்டிக்‌ 
கேடு விளைக்கும்‌ லெரும்‌, அமைதியைக்‌ குலைத்து அதனாற்‌ 
பயன்‌ அடைய எண்ணிக்‌ கொடுந்‌ தொழில்களைச்‌ செய்யும்‌ 
கூட்டத்தாரும்‌ என மூன்று பகுதியுள்‌ அடங்குவனவாம்‌, 


24 


ST, VALLUVAR'S S SAVINGS 3 


| J ROM factions free, ay desolating : civil strife, and 
band 
Of lurking murderersthat king afflict, that i is the ‘Land’. 


NOTE 
Great number of combines with ரம்‌ 016608, 
internal dissensions and law . breaking organisations with . 
the only motive of creating disturbances associated with 
- terror are the chief enemies of peace within the land. 


IV ட்ட தத 


வல்ளுவர்‌ வாய்மொழி ௪ 


காதன்மை கந்தா அறிவறியார்ச்‌ தேறுதல்‌. 
பேதைமை யெல்லாதீ AE 


| குறிப்பு 

அரசியல்‌ அலுவல்களை, தம்‌ கடமையைச்‌ செய்யும்‌ 
அறிவும்‌ ஆற்றலும்‌ உள்ளவர்களுக்கே கொடுத்தல்‌ வேண்‌ 
டும்‌, அவ்வாறன்றி வேறு அன்பு. காரணமாகப்‌ பிறர்க்குக்‌ 
கொடுப்பின்‌. அதியாலை a காரணமாகப்‌. கா விளை 
யும்‌,” ச்‌ 


ST. VALLUVAR’S SAYINGS 4 


QY fond affection led, who trusts in men of unwise 
soul, . 
Yields all his being up to folly’ s blind control. 


| | Nore 
Services of the ட hound go i to men who 


- have got the knowledge and capacity to discharge their 


duties. If preference. goes by love and affection, the 
result will be disaster born of i த்‌ 


வள்ளுவர்‌ வாய்மொழி டூ 


இகழ்ச்சியிற்‌ கெட்டாரை யுள்ளுக தாந்தம்‌ 
மகிழ்ச்சியின்‌ மைநீதுதும்‌ போழ்து. | 


கரிப்பு 
ஒருவன்‌, தான்‌ உயர்ந்த நிலையில்‌ இருந்து தன்‌ பெரு 
மையைப்‌ பாராட்டிக்‌  கொள்ளாம்பொழுது, முன்னாளில்‌ 
அவ்வாறு பெருமை பாராட்டியதால்‌ சோர்வடைந்தவர்‌ 
களின்‌ கேட்டை நினைந்து அத்தகைய சோர்வுக்கு ஆளா 
காமல்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 


28 


ST. VALLUVAR’S SAYINGS 5 


Gun of the men whom scornful mind hath 
brought to nought, 
When exultation overwhelms thy wildered thought. 


NOTE ~ 


When people in position get elated on account of 
some success in some fields of their activities, they are 
apt to become lethargic. The only antidote is to 
recollect the lives of those that fell from their exalted 
position. So g 


29 


வள்ளுவர்‌ ariun ௬ 


எல்லார்க்கு மெல்லா நிகழ்பவை யெஞ்ஞான்‌ அம்‌ 
வல்லறிதல்‌ லு எல; 


ரா 


யார்‌ யார்‌ எவ்வெப்பொழுது. என்னென்ன செய்கன்‌ : 
றார்கள்‌ என்று அவ்வுப்பொழுதே ஒற்றர்களால்‌ தெரிந்து 
கொள்ளவேண்டியது காடாள்பவன்‌... கடமையாகும்‌ ; 
அதுவே. நேர்மையும்‌ A நிலைபெற வழியுமா குப்‌, 


ST. VALLUVAR’S SAYINGS 6 


ன்‌ Gacu day, of every subject, every deed, 
"Tis duty of the king to learn with speed. 


sane அட அரை 
The spy system and the intelligent police system 
- should be such ‘as to keep the administrators informed 
of all that happens in different places which are likely 
to impede the maintenance of law and order. 


-81 ome 


வள்ளுவர்‌ வாய்மொழி ௭ 
சான்றவர்‌ சான்றாண்மை eae இருநீலந்தான்‌ 
தாங்காது மன்னோ பொறை, ' 


குறிப்பு 
நேர்மைக்கும்‌, புலமைக்கும்‌ உறைவிடமாயிருப்ப 
வர்கள்தாம்‌ .குடிகளுக்குத்‌ தலைவராகும்‌ தகுதியுடைய 
வர்கள்‌... அவர்களே இனத்திண்மையைப்‌ புரப்பவர்கள்‌- 
அவர்கள்‌ அத்தகைய மல்தகைமைகள்‌ அற்றவர்கள்ரனால்‌ 
என்னாம்‌? உலக்‌ துகள்பட்டுப்‌ போகுமன்றோ l- | 


82 


ST. VALLUVAR’S SAYINGS 7 


Ou mighty earth its burthen to sustain must cease, 
If perfect virtue of the perfect men decrease. 


1101௨. | 
Leaders of men are the embodiments of culture and 
virtue. Itis they who maintain the solidarity of the 
society. What will happen if they prove lacking in their 
noble qualities? The very earth will go to pieces. 


y | 83o 


வள்ளுவர்‌ வாய்மொழி ௮ 


சால்பிற்குக்‌ கட்டளை யாதெனில்‌ தோல்வி 
அலையல்லார்‌ கண்ணுங்‌ கொளல்‌. 


குறிப்‌ 4 

ஆட்சி முறையில்‌ நாட்டின்‌. நலங்‌ கருதி எண்ண 
வேண்டிய பல பொருள்களிலும்‌ அவ்வாறு எண்ணி 
முடிக்கும்‌ பொறுப்புடையார்‌ காய்தல்‌ உவத்தலில்லா து 
உண்மையான நன்மையைக்‌ காண வேண்டும்‌ என்னும்‌ 
கருத்துடையராதல்‌ வேண்டும்‌. இத்தகைய மன நிலையே 
அரசியல்‌ துறையில்‌ செவ்விய நிலை எனப்‌ பெயர்‌ பெறும்‌, 
ஒருவர்‌ செவ்விய நிலையுடையரா அல்லரா என்பது, தீம்மின்‌ 
மெலிந்தாரிடத்திருந்து வரும்‌ உண்மை ஈன்மையை மேற்‌ 
“கொண்டு தம்‌ கொள்கையைத்‌. தோல்வியுற்றதாக மன 
முவந்து கொள்ளும்‌ செயலாலேயேதான்‌ காணப்பெறும்‌... 
வெறும்‌ வாய்ச்சொல்‌ 1 பயன்‌ இலவாம்‌. 


34 


ST. VALLUVAR’S SAYINGS 8 


Guar is perfection’s test? The equal mind, — 
To bear repulse from even meaner men resigned. 


NOTE 

Keeping an open mind, in searching solutions for 

several problems of the state, is the chief mental quality 

of the men in responsible positions. This is what is 

called perfection in a politician. The real test will be 

found only when they accept their defeat even in the 
hands of men of lesser position, — = 


வள்ளுவர்‌ வாய்மொழி Sav 
ஊழி பெயரிலு ந்‌ தாம்பெயரார்‌ கன்ன த). 
ஆழி ப்பத்‌ வரர்‌, ட ர. 


குதிப்பு. 
வானமும்‌, நிலனும்‌ தம்‌. நிலயிலிரு்து மாறுதலுங்‌. . 
o கூடும்‌. . அய்ந்து கடைப்பிடித்து உயர்ந்த கொள்கையுடை 
யார்‌ ர்‌ தம்‌ pepe ஓர ணுவளவும்‌. சாயார்‌. 


w 


ST. VALLUVAR'S SAYINGS 9 


Gary them of perfect virtne’s sea the shore, | 


Who, though the fates should fail, fail not for ever more. 


8 NOTE ee , 

‘The sky may fall, the earth may break, but the men 
of perfect virtue will not swerve an inch from the stand 
they. took on mature considerations of fundamental 
‘moral principles. > -` rag R 


TET. 


வள்ளுவர்‌ வாய்மொழி ம 


பலகுடை நிழலும்‌ தங்குடைக்கீழ்க்‌ காண்பர்‌ 
அலகுடை நீழ லவர்‌. 


குறிப்பு. 

நிலத்தை உழுது பெரும்பயன்‌ கொள்வாரது. துணை ' 
கொண்டு நாட்டை ஆனின்‌, பல காடுகளுக்கும்‌: உதவும்‌ — 
முகத்தானே தங்கள்‌ ஆட்சியின்‌ பயனைக்‌ கொடுப்பர்‌. 


ட. 8 


ST. VALLUVAR’S SAYINGS 10 


| Orr many a land they ’ll see their monarch reign, 
Whose fields are shaded by the waving grain. 


| NOTE. 
The nation that shelters the men working on the. 
fields producing bumper crops will give shelter to many 
nations. The importance of agriculture is stressed. 


வள்ளுவர்‌ வாய்மொழி ௧௧ . 


இன்மையி னின்ன அடைமை மூறைசெய்யர்‌ 
மன்னவன்‌ கோற்டீழ்ப்‌ படின்‌. 


குறிப்பு 

உடைமை, வறுமை என்னும்‌ சொற்கள்‌ ஒன்றுக்கு 
ஒன்று தொடர்புடையனவேயாம்‌. அறம்‌ முறை தவறி 
நாட்டில்‌ நிலவுமானால்‌, பொருள்‌ நிலை பெரிதும்‌ மாறுபடும்‌. 
ஆதலால்‌, செல்வ நிலையிலும்‌ வறிய நிலையே இன்பந்‌ தருவ 
'தென்பதை விளக்கியவாரும்‌, மக்களது செல்வ நிலையே ஒரு 
நாட்டை வலுவுள்ளதாகவும்‌, பயனுள்ளதாகவும்‌ செய்வ 
தென்பதும்‌, வறிய நிலை அந்நாட்டை இரங்கத்‌ தக்கதாக 
வும்‌ இழிக்கத்‌ தக்கதாகவும்‌ செய்யும்‌ என்பதும்‌ உலகறிந்த 


உண்மை. 


40 


ST. VALLUVAR’S SAYINGS 11 


Do poverty it adds a sharper sting, 
To live beneath the sway of unjust king. 


E NOTE 
Poverty and prosperity are relative terms. 
Prosperity becomes more painful than poverty ina land 
where unjust economic’ laws prevail. Needless to say 
the prosperity of men makes a nation powerful and use- 
ful, while the poverty of men makes a nation an object | 
of pity and derision. 


VI ce அற்றம்‌ 


வள்ளுவர்‌ வாய்மொழி ௬௨ 


வேலொடு நின்றான்‌ இடுவென்‌ றதுபோலும்‌ 
கோலொடு நின்றான்‌ இரவு. 


குறீப்பு 

ஆளுவோரின்‌ அணை கொண்டு மக்களிடத்துப்‌ 
பொருள்‌ வேண்டு மென்று எவ்வளவு நயந்து கேட்பினும்‌ . 
கொடுத்தே தீரவேண்டும்‌, இல்லையேல்‌ அன்பத்துக்கு . 
ஆளாவார்கள்‌. கூரிய வேல்‌ கொண்டு ஒரு கள்வன்‌: வழிச்‌ 
செல்வோனைப்‌ பார்த்துக்‌ “கைப்‌ பொருளை வைத்துப்‌ Gur 
_ என்று கூறும்பொழுது மறுத்தால்‌ என்ன ஆரும்‌ என்பதை . 
| உணர்தல்வேண்டும்‌, 


42 


ST. VALLUVAR'S SAYINGS 12 


u sva 
S: Give’ the robber cries with lance uplift, — 
So kings with sceptred hand implore a gift. 


NOTE 


When menin pow er approach the ம்‌, for any y kind 
of donation in whatever humble form, they resemble the 
men with spear who go on begging gifts. Needless to say 
it is the fear of the spear that makes people to part with | 
their money and not any. p willingtices on the Pa of those 
who give. ்‌ 7 


வள்ளுவர்‌ வாய்மொழி ௧௩ 


இதனை மிதனா லிவன்முடிக்கு Gung) 
அதனை யவன்கண்‌ விடல்‌. 


குறிப்பு 
ஒருவனுக்கு ஒர்‌ அலுவல்‌ இடுவதற்குமுன்‌ அவன்‌ 
அவ்வலுவலை முடிக்கும்‌ ஆற்றல்‌ உள்ளவனா என்று .நன்று 
கத்‌ தெரிந்த பின்னரே கொடுக்கவேண்டும்‌, : கொடுத்த 
“பின்னர்‌ அவனிடத்து முழுப்பொறுப்பும்‌ விடுதல்வேண்டும்‌. 
யாரும்‌ இடையில்‌ Bese கூடாது. .... 


44 


ST. VALLUVAR'S SAYINGS 13. 
HIS man, this work shall thus work out.” let 


thoughtful king command; 
Then leave the matter, wholly in his servant's hand. 


Note 


The magnitude of the work and the capacity of the 
man to whom that work is entrusted should be well 
thought out before. entrusting the work. Once entrusted 
. no one should interfere however great he may be. a ம 


வள்ளுவர்‌ வாய்மொழி oF 


அன்பறிவு தேற்றம்‌ அவாவின்மை Hewes 
நன்குடையான்‌ கட்டே தெளிவு. 


குறிப்பு... 2 
aud. பொறுப்புள்ள அலுவல்களில்‌ ஆட்சியில்‌ 
பற்றும்‌, அன்பும்‌, அறிவும்‌, தெளிவும்‌, பேராசை யடையாப்‌ . 
பெருங்குணமும்‌ வாய்ந்தவர்களையே அமர்த்தல்‌ வேண்டும்‌. 


“4G 


ST. VALLUVAR'S SAYINGS 14 


A loyal love with wisdom, clearness, mind from 
avarice free; 


Who hath these four good gifts should ever trusted be, 


NOTE 


In selecting the: responsible officers. of the state the 
choice should fall on those who have the sense of loyalty, 
knowledge of the subject, clearness of vision and freedom. 
from avarice te their credit. . P 


4T 


வள்ளுவர்‌ வாய்மொழி கடு 


தனறுற்ற லுள்ளுந்‌ தவதுண்‌ டவரவர்‌ 
பண்பறிநீ தாற்றாக்‌ கடை. 


குறிப்பு 

பிற காட்டிடத்துத்‌ தூது செல்வோர்‌ அந்காட்டு 
மக்களைப்‌ பற்றியும்‌, அங்கு நடக்கும்‌ ஆட்சி முறையைப்‌ 
பற்றியும்‌, மக்களின்‌ பழக்க ஒமுக்கங்களைப்‌ பற்றியும்‌, 
பொதுவாக AÈ நாட்டவர்‌ மனப்‌ பான்மையைப்பற்றியும்‌ 
நன்றாக உணர்ந்தவர்களாக இருத்தல்‌ வேண்டும்‌. இல்லை ' 
யேல்‌ தூது செல்பவர்கள்‌. செய்கின்ற எவ்வகைப்பட்ட. . 
ஈன்மையும்‌ பயன்படாத தாகும்‌, ட 


43 


or VALLUVAR'S SAY ING 


novo: xH well the wok: ந done, yet c one tata is 


made, 
The habitudes of various men when no regard is paid. 


Noir. 


‘The ட்ட shoul: have a clear: and பாட 
knowledge of the people. and administration to which. 
they are sent; besides, they should have entered into the. 
spirit that regulates the ways and forms of thinking and- 
living of those people. . Without this. it is possible to... 
have their mission failed notwithstanding the good 8 and. 
‘noble work done by: an ambassador. 


MUL ee வ 49. 


வள்ளுவர்‌ வாய்மொழி ௧௭, 


இடிப்பாரை யில்லாத வேமரா மன்னன்‌ 
கெடுப்பா ரிலானுங்‌ கெடும்‌, 


குறிப்பு 

இவ்வுலகம்‌ கருத்து வேற்றுமை Aen DÈ gN gi. 
இன்றியமையாத பல பொருள்களைப்‌ பற்றியும்‌ கருத்‌ 
துக்கள்‌ வேறுபட்டுள்ளன. தம்மோடு - மாறுபட்ட 
கருத்தைத்‌ தல்கவாறு ஆசாயாமல்‌ தலையெடுக்க ஒட்டாது 
ஆழ்த்தும்‌ எந்த ஆட்சியும்‌ மலியக்‌ கூடியதே யாம்‌. 
இத்‌ தகைய ஆட்சியை ஈலியச்‌ செய்வதற்கு வேறு பகை 
- வர்கள்‌ வேண்டாவாம்‌. மாற்றுக்‌ கருத்தே ஆட்சியின்‌ 
மாட்சி யாம்‌, 


ST, VALLUVAR’S SAYINGS 16 ` 


Ca 7 
i: a te 
Our king with none to censure him, bereft of 
safeguards all, 
Though none his ruin work, shall surely ruined fall. 


NOTE | 
World is full of difference in opinions on vita} 
subjects. If any administration, by the strength of its. 
ப rower, crushes any opposing views without due consider- 
| ation, it is doomed to fall even without any enemies 
working against it. பப அப்பப்‌ is the strength of a 
Government. | 


க்‌ Byles 


வள்ளுவர்‌ வாய்மொழி ௧௭ 
இடிக்கு த்‌ அணையாரை யாள்வாரை யாரே 
கெடுக்குத்‌ தகைமை யவர்‌. 


குறிப்பு 
ஆட்சியில்‌ தவறு கண்ட இடத்து இடித்துக்‌ கூறித்‌ 
இருத்தும்‌ பெரியார்‌ துணைகொண்டு ஆட்சி நடத்தப்‌ 
பெறின்‌, அவ்‌ வாட்சியை அழிப்பார்‌ யாரும்‌ இல்லை. 
_ எதிர்த்து உண்மை கூறுவாரைப்‌ போற்றும்‌ முறை வலி 
யுறுத்தப்பெறுகிறது இச்‌ செய்யுளகத்து, 


D2 
PA 
oe 


ST. VALLUVAR’S SAYINGS 17 


d! HAT power can work his fall, who faithful 
து ministers 
Employs, that thunder out reproaches when he errs. 


NOTE 


The benefits of opposition in a Government are 
rightly emphasised. Our saint says that nothing in the. 
-world can change an administration which supports the 

thundering voice of the opposition. 


58. 


வள்ளுவர்‌ வாய்மொழி ௧௮ 


நட்டார்க்கு தல்ல செயலின்‌ விரை ந்தகே 
ஓட்டாரை யொட்டிக்‌ கொளல்‌. 


giù ப. | 

உலகில்‌ அமைதி கிலவுவதுற்கு ஓவ்‌ வ்வொகு காடும்‌ 
செய்யத்‌ Tea என்ன என்பதை இக்‌ குறள்‌ விளக்கு 
Ang. நேய நரடுகட்கு உதவி. புரிவது வேண்டியதே 
எனினும்‌, விரைந்து செய்ய வேண்டியது, பகை காடுகள்‌ 
டத்து வேற்றுமைக்குக்‌ காரணங்களை நீக்க, அவைகளை 
நேய நாடுகளாக ஆக்கிக்‌ கொள்ள வேண்டுவதே யாகும்‌, 
இ.து உலக அமைதி PSG! 8 சிறந்த தொரு ae என்பது. 
தெளிக, — 


ST. VALLUVAR'S SAYINGS 18 


Quan kindly acts to friends more urgent thing to do 
Is making foes to cling as friends attached to you. 


NOTE 

The contribution of each country towards the 
maintenance of universal peace is indicated in the above 
couplet. Allied countries are always helpful to each 
other and will not hesitate any kindly act; this will 
help to promote international welfare of a group of 
nations; but pacifying the differences and getting 
friendly with enemies is sure to contribute to the 
universal peace. So, such opportunities should be 
embraced without loss of time. 


வள்ளுவர்‌ வாய்மொழி ௧௯ 


அரம்போலுங்‌ கூர்மைய ரேனு மாரம்போல்வர்‌ 
மக்கட்பண்‌ பில்லா தவர்‌, 


கு ROY 


ஆட்சியாளர்க்கு நேர்மையான அறிவு இன்றியமை 
யாது வேண்டப்படுவ தொன்றே யாயினும்‌, மக்களிடத்து 
அன்பு காட்டும்‌ மனப்‌ பான்மை இல்லையேல்‌, ஆட்சி 
யாளர்‌ மக்களாகக்‌: கருதப்பெருமல்‌ : உயி ரில்லாத. மர 
மாகக்‌ -கருதப்‌. படுவார்கள்‌. | 


ல்‌ 


BE 


ST. VALLUVAR'S SAYINGS 19 


ன்‌ hover sharp their wit as file, as blocks they must 
a remain - 


Whose souls are void of courtesy humane. 


j - NOTE | 
Sharp intelligence is no doubt a requisite quality in 
an official of the state. But it is of no use when human 
touches are wanting. | | 


VII 57. 


வள்ளுவர்‌ வாய்மொழி உம்‌ 


அடுக்கிய கோடி பெறினுங்‌ குடிப்பிறந்தார்‌ 
குன்அவ செய்த லிலர்‌. 


குறிப்பு 
உயர்ந்த குடிப்‌ பிறந்தவர்க்கே அரசியலில்‌ பொறுப்‌ 
புள்ள அலுவல்கள்‌ கொடுத்தல்‌ வேண்டும்‌. ஏனெனில்‌, 
- எத்துணைக்‌ கையூட்டுப்‌ பொருளும்‌, அவர்களை கேர்‌ வழியி 
னின்றும்‌ நீங்கித்‌ இமை செய்ய .வன்மை உடையராகச்‌ 
செய்யாது. eae 


sr 


58 


ST. VALLUVAR’S SAYINGS 20 


SlliLLions on millions piled would never win 
The men of noble race to. soul-degrading sin 


NOTE 
Men of noble birth are specially required for services 
where temptation exists. So the quality of the noble 
birth is defined as one which millions and billions cannot 
shake from the e pali of rectitude. 


தற. 


வள்ளுவர்‌ வாய்மொழி ௨௧ 


எட்பக வன்ன சிறுமைத்தே யாயினும்‌ 
உட்பகை யுள்ளதாங்‌ கேடு, 


| குறிப்பு 
.. நாட்டுக்குள்‌ உட்பகை ஒரு சிறிதளவேனும்‌ வளர்வ 
. தற்கு இட மளித்தல்‌ கூடாது. இடம்‌ கொடுப்பின்‌, அவ்‌ 
வுட்பகை பெரும்‌ பகையாய்‌ வளர்ந்து பெருங்‌ கேட்டை 
விளைவிக்கும்‌, 


60. 


ST. VALLUVAR’S SAYINGS 21 


(ன slight as shred of sesame seed it be 
Destruction lurks in hidden enmity. 


Note 


Internal dissensions should not be eva to 
remain even in a minutest measure, Such dissensions 
are sure to develop themselves to the கப்‌ position 
of an internal war. 


81 


வள்ளுவர்‌ வாய்மொழி ௨௨ 


உயிர்ப்ப உளரல்லர்‌ மன்ற செயிர்ப்பவர்‌ 
செம்மல்‌ சிதைக்கலா தார்‌. 


குறிப்பு 
மாறுபாடுடைய நாடு தன்‌ எண்ணங்களில்‌ பெரு 
மிதம்‌ கொள்ளுமாறு விட்டு நிற்கும்‌ எந்த காடும்‌ உரிமை 
யுடன்‌ வாழ இயலாது, பகைவர்கள்‌ பெருமிதத்தைத்‌ 
தொலைக்க வேண்டுவது நாட்டின்‌ கடமையாம்‌, படை. 
- யெடுப்பவரைத்‌. [தாழ்த்திருப்பது பயனில்‌ செயலாய்‌ 
62. 


ST. VALLUVAR’S SAYINGS 22 


ர e 
Hur breathe upon them, and they surely die, 
Who fail to tame the pride of angry enemy. 


wos 2 NOTE | | 

If an encroaching enemy is allowed to be proud of. 
his plans, no country can have any independent existence, 
So the pride of an enemy country should be shattered 
before invasion, க ந ந நேவி ப 


63 


வள்ளுவர்‌ வாய்மொழி ௨௩ 


இளை தாக முள்மரங்‌ கொல்க களையுதர்‌ 
கைகொல்லுங்‌ காழ்த்த விடத்து. 


குறிப்பு 

அயல்‌ நாடுகளில்‌, தன்‌ நாட்டோடு பகை கொள்ளக்‌ 
கூடிய எண்ணங்கள்‌ எவ்வளவும்‌ வெளிப்படாது சிறிய 
அளவில்‌ தோன்றினாலும்‌, அதனைத்‌ தெரிந்து, தொடக்‌ 
கத்தே சீர்பெறச்‌ செய்வது ஒவ்வொரு. நாட்டிற்கும்‌ 
- கடமையாம்‌,  பகைமைக்‌ கருத்துக்கள வளரவிடின்‌, 
பின்னர்‌ அணுகுவதும்‌ இயலாது, நெருங்குவோரைப்‌ 
. புண்படுத்தவுங்‌ கூடும்‌. இவ்வுண்மை, உருவகத்தால்‌ 
இக்‌ குறளில்‌ காட்டப்‌ பெற்றது. 


64. 


ST. VALLUVAR’S SAYINGS 23 


CYESTROY the thorn, while tender plant can work 

=~ thee no offence ; 

Matured by time, ‘t will pierce the hand that plucks it 
thence. 


“Wore 


It is the duty of the administrators of a country to 
discern any inimical idea that may appear in however 
insignificant form in adjoining. countries, Then, it will 
be easier to set aright things. If such ideas are allowed 

to develop, it will be hard of approach and may bruise 
him who approaches. | This truth is metaphorically 
expressed in the above couplet. ட்ப 


த த டி 


வள்ளுவர்‌ வாய்மொழி ௨௪ 


அறிவின்மை யின்மையு ளின்மை பிறிதின்மை 


இன்மையா வையா அலகு, : 


குறிப்பு 

நாகரிகம்‌ மிக்க உலகில்‌ மக்களுக்கு வேண்டுவன பல. 
- அவற்றை அடையும்‌ வழியும்‌ பலவாக அமைந்துள்ளன. 

வேண்டப்படுவனவற்றுள்‌ பல உண்மையாகவே வேண்‌ : 
டப்படுவன அல்ல. பல வேற்றுப்‌ பொருள்களால்‌ கணித்‌ 
துக்கொள்ளக்‌ கூடியன. ஆனால்‌, வேண்டப்பெறுவனவற்‌ 
அள்‌ முதன்மை இடத்தைப்பெறும்‌ அறிவினும்‌ சிறந்தது 
வேறில்லை, அது குறையுமாயின்‌, மக்களும்‌ நாடும்‌ அடை 
யும்‌ அல்லல்கள்‌ பல, எனவே, அறிவைத்‌ தோன்றச்செய்து 

பெருக்கிப்‌ பரப்ப வேண்டுவது . ஆட்சியின்‌ கடமையாம்‌. 


. அறிவுடையாரே அறிவைப்‌ பரப்பவல்லார்‌, அறிவே 
நாட்டின்‌ வலிமை, | ட 


-% 


ST. VALLUVAR’S SAYINGS 24 


அ 
Obl ant of knowledge, ’mid all wants the sorest 


want we deem; | 
Want of other things the world will not as want esteem. 


NOTE 


- The wants of a man in a civilised society are many. 
The ways for satisfying the wants are also many. 
Several wants can be replaced and several wants are 
imaginary. No wantin a man will be as disastrous to 
self and societv as the want of knowledge. So, it is the 
duty of the Government to spread knowledge, to create, 


develop and spread knowledge with the help of men of 
real knowledge. 


6T 


வள்ளுவர்‌ வாய்மொழி ௨௫ 


நிலைமக்கள்‌ சால வுடைத்தெனினு,த்‌ தானை 
தலைமக்க ளில்வழி யில்‌. 


ப குறிப்பு 
i ஒரு பையில்‌ போர்‌ செய்யு மக்கள்‌ பலர்‌ கூடி இருப்‌ 
பினும்‌, அப்படை நிலைப்பதா குலைவதா என்பது படைத்‌ 
த்‌ தலைமைத்‌ வு பொறுத்துளது. 


ST. VALLUVAR’S SAYINGS 25 


ழு HOUGH men abound, all ready for the war, 
No army is where no fit leaders are. 


ட்ட NOTE _ 
To be or not to be of an army depends on the 
leadership of the commander. 


69 


வள்ளுவர்‌ வாய்மொழி ௨௬ 


வேலன்று வென்றி தருவது மன்னவன்‌ 
Qara greii கோடா தெனின்‌. 


குழப்பு 
நிலைத்த அமைதியைத்‌ தரக்‌ கூடிய வெற்றி படைச்‌ 
சிறப்பால்‌ வருவதொன்‌ றன்று. திட்டமான சட்டங்களும்‌, 
அவற்றை ஓரமற்றுச்‌ செலுத்தும்‌ ஆட்சித்‌ திறனுமே 
வெற்றி யென்னும்‌ உயர்வுக்கு . உரிய வெற்றியைத்‌ 
தருவன வாகும்‌... 


ட்டு 


ST. VALLUVAR’S SAYINGS 26 


Hor lance gives kings the victory, 
But sceptre swayed with equity, 


_ Note 
| The victory assuring permanent peace is not gained 
by the superior strength of the armed forces. It is the 
system of perfect laws and impartial methods of 
administering them, that gives the victory worth its 


Pa 


வள்ளுவர்‌ வாய்மொழி ௨௮ 


பெருமை யுடையவ ராற்துவா பனு 
அருமை யுடைய fa செயல்‌. 


குறிப்பு 

முன்னேற்றத்துக்‌ கண்ணுள்ள எந்த நாடும்‌ பல 
அரிய செயல்களை மேற்கொள்ள வேண்டியது இன்றி 
யமையா தாகன்ற,து, மேற்கொள்ளும்‌ அரிய செயல்களை 
வெற்றியுடன்‌ முடிப்பதற்கு உண்மையான பெரியோர்‌ 
துணையும்‌ இன்றியமையா தாகின்றது. எனவே, உண்மைப்‌ 
'பெரியோரைப்‌ பெருமைப்படுத்துவது நாட்டின்‌ : கடமை 
யாம்‌. உண்மைப்‌ பெருமை எது என்பதைத்‌ தெரிந்து 
கொள்வது அவரவர்‌ ஆற்றும்‌ அருஞ்‌ செயல்களைக்‌ 
கொண்டே. யாகும்‌. gs E 


TA 


ST. VALLUVAR’S SAYINGS 28 


Ouse man endowed with greatness true, 
Rare deeds in perfect wise will do. 


. NOTE 

In the programme of any progressive state, it 
becomes inevitable to perform very many impossible 
tasks. To undertake and complete such tasks, the 
services of really great men become necessary. So,it is _ 
the duty of the state to confer greatness on. those who 
are really great: The test for real greatness. is the 
e pacity to undertake and Complete: almost imposible 
tasks, 


75 


வள்ளுவர்‌ வாய்மொழி ௨௩ 


பிறப்பொக்கும்‌ எல்லா வுயிர்க்கும்‌ சிறப்பொவ்வா 
செய்தொழில்‌ வேற்றுமை யான்‌. 


குறிப்பு 

மக்கள்‌ பிறப்பால்‌ உயர்ந்தோர்‌ தாழ்ந்தோர்‌ அல்லர்‌. 
அவரவர்கள்‌ செயலால்‌ தான்‌ உயர்வும்‌ தாழ்வும்‌ ஏற்படு 
கின்றது. காட்டிற்‌ பிறந்த ஒவ்வொருவருக்கும்‌ அவ 
வர்கள்‌ திறமையோடு தங்கள்‌. அலுவல்களைச்‌ செய்ய 
வாய்ப்புத்‌. தருதல்வேண்டும்‌, : அங்ஙனம்‌ வாய்ப்புக்‌ 
கொடுத்த இடத்து அவரவர்கள்‌ அலுவல்களில்‌ மேம்பாடு 
காணலாம்‌, பிறப்பு முதலியவை, மேம்பாடு அடை.குற்கு.. 
ஒரு தடையாக இருத்தல்‌ கூடாது, 


O 


ST. VALLUVAR’S SAYINGS 29 


LL men that live are one in circumstance of birth; 
Diversities of works give each his special worth. 


NOTE 


All men are born equal, It is only the subsequent 
circumstances of life that makes them great or small. So 
it is an unwise policy for any state to give preferences 
according to the accidents of birth. Equal opportunity 
should be given to all men born ina state. The great- 
ness of any man: depends on his mental and moral 
qualities and he rises or. falls according to the deeds he 
performs. The society should break ‘all barriers of 
preferences and ப்‌ | | 


3 77 


வள்ளுவர்‌ வாய்மொழி ௩௰ 


பற்றுள்ள மென்னு மிவறன்மை எற்றுள்ளும்‌ 
எண்ணப்‌ படுவதொன்‌ றன்று, 


முறிப்பு | 
தமக்குக்‌ கிடைத்த பொருளையும்‌, பதவியையும்‌ விட 
வேண்டிய. காலத்து விடாது பற்றிக்கொண்டு நிற்கும்‌ 
"தாழ்ந்த பண்பு, குற்றங்க ளெல்லாவற்றுள்ளும்‌ பெருங்‌ 
குற்றமாகும்‌. ம.ற்‌.ைறய குற்றங்களால்‌ உண்டாகும்‌ 
கெடுதியை விட இதனாலுண்டாம்‌ கெடுதி மிகப்‌ பெரிது. 


6 


ST. VALLUVAR’S SAYINGS 30 


Cuz greed of soul that avarice men call. 
When faults are summed, is worst of all. 


Note 


‘Of all faults and base qualities of the wind; the 
‘worst is the vulgar greed that tempts one to cling 
toa place of honour or emolument when the time 
‘comes for him to leave that. This is the worst sin 
in an administrator. or in an officer ‘of a ‘state and 
the evil effect of this on ‘society is worse than all ப்‌ 
sins combined. - : | 


வள்ளுவர்‌ வாய்மொழி ௩௧ 


செவிகைப்பச்‌ சொற்பொறுக்கும்‌ பண்புடை 
வேந்தன்‌ 


கவிகைக்கீழ்த்‌ தங்கு முலகு. 


குறிப்பு 

ஆட்சி ஈடத்துங்கால்‌ எதிர்ப்பை வரவேற்க வேண்டும்‌ 
என்பதையும்‌, எதிர்த்துக்‌ கூறுவோர்‌ எவ்வளவு கைக்குஞ்‌ 
சொல்லால்‌ கூறினும்‌ அவற்றை ஆய்ந்து தல்க முறையில்‌ 
ஏற்று ஆவன செய்யவேண்டும்‌ என்பதையும்‌ இக்‌ குறள்‌ . 
_வலியுறுத்துகின்றது. அன்றியும்‌ இத்தகைய செயலே 
தம்மை. ஆட்சியில்‌ நெடுநாள்‌ | நிலைத்திருக்கச்‌ 
என்ற த்வா பகர்கின்றது. 


0 


ST. VALLUVAR’S SAYINGS 31 


Aur king of worth, who can words bitter to his 
ear endure, 
Beneath the shadow of his power the world abides 
| secure, 


NOTE 


The importance of opposition in any good form of 
Government is emphatically expressed by our saint. 
He requires the administrators of the state to be not 
only tolerant towards opposition but get profitted by 
paying attention to the opposing views even when they 
are expressed in the most unpleasing way, bittering their 
ears. Our saint gives temptation to those that are in 
power saying this quality will increase and extend their 
power continuously. - 


XI o EL 


மக்கள்‌ மதிப்பு | 
அவமதிப்பும்‌ ஆன்ற மதிப்பும்‌ இரண்டும்‌ 
மிகைமக்க ளான்மதிக்கற்‌ பால- நயமுணராக 
கையறியா மாக்கள்‌ இழிப்பும்‌ எடுத்தேத்தும்‌ 


வையார்‌ வடித்த HT லார்‌. 
நாலடியார்‌. 


| குறிப்பு 

ஆட்சியாளர்‌, தாம்‌ ஈடத்தும்‌ அரசியலைக்‌ கல்வி கேள்வி 
களில்‌. உயாந்தோர்‌ எவ்வாறு மதிப்பிடுகறொர்கள்‌ என்பதனை 
யுணர்ந்து, குற்றங்‌ குறைகள்‌ இருப்பின்‌ தம்மைத்‌ திருத்திக்‌ 
கொள்ளல்‌ வேண்டும்‌. கல்வி கேள்வி முதலிய இல்லாப்‌ 
பிறர்‌ தாற்றுகலையும்‌ போற்றுதலையும்‌ ஒரு பொருளாக 
எண்ண வேண்டுவதின்று, இது தான்‌ நூலை ஆராய்ந்த 
பெரியோர்‌ கருத்தாகும்‌. wra wurt, திருக்குறளோடு 
வைத்து எண்ணப்படும்‌ உயரிய நீதி நூலாகும்‌. 


PUBLIC OPINION 


Dy ame or praise, when comes from great 
Men of learning and sane views, 

We should take and get reformed ; 

Who will stoop to hear the voice 

That comes from low as praise and blame ? 


Essence of learning teaches so ! தல்‌ 
Naladtar. 


| NOTE | 

Any cultured society considers the public opinion 
as an all powerful factor in regulating the affairs of the | 
state. Leaders of nation are guided by that. In the 
above poem, the saintly author advises us to distinguish 
between the opinions that are to be respected and those 
that are to be rejected. The value of the voice is Judged 
from the emanating place. Naladiar is a didactic work 
of great value counted along with Tirukkural. 


அக 


குரங்கின்‌ கைக்‌ கொள்ளி 


உடைப்பெருஞ்‌ செல்வத்‌ அயர்‌ ந்த பெருமை 
அடக்கமில்‌ உள்ளத்த னாக நடக்கையின்‌ 
ஒள்ளியன்‌ அல்லான்மேல்‌ வைத்தல்‌ குரங்கின்கைக்‌ 
கொள்ளி கொடுத்து விடல்‌ | 
; பழமொழி 


| குறிப்பு | 

பதிணெண்‌ இழ்க்கணக்குகளில்‌ ஒன்றாகிய பழ 
மொழி என்னும்‌ நூலிலிருந்து மேற்குறித்த செய்யுள்‌ 
எடுக்கப்பெற்றுள்ளது. இந்நூலை, மிகப்‌ பழங்காலத்‌ 
துப்‌ பெருவழக்கிலிருந்த பழமொழிகளை அடிப்படையாக 
வைத்து முன்துறையரையனார்‌ என்னும்‌ பேரறிஞர்‌ ஏறக்‌ 
குறைய இரண்டாயிரம்‌ ஆண்டுகட்குமூன்‌ இயற்றி யிருக்‌ 
கிறார்‌. உலகிலுள்ள பல தகுஇகளை மக்கள்‌ செல்வ நிலை 
யாலும்‌ வேறு ஆதரவுகளாலும்‌ அடைகின்றார்கள்‌. இவ்‌ 
வாறு அடைக்‌ றவர்கள்‌ அடக்கமும்‌, கற்பெயரில்‌ கோக்க 
மும்‌ இல்லாராயின்‌, பரந்ததீங்கு விளையும்‌ என்பதை மேற்‌ 
செய்யுள்‌ வலியுறுத்துகன்‌ றது. 


இ -84 


MONKEY WITH A BURNING STICK 


Do raise a man because of wealth . 
To places high and leading, 
When he hasn’t got control 
Of his self and passions, 
And in conduct low and base, 
It is to give the burning stick 
்‌ In the hands of monkey. 
ப Pazhamozht. 


NOTE | 


This passage from Paghamozhi, an ancient 
collection of Tamil proverbs by a chieftain named 
Munthurai Araiyanar, emphasises the qualities that 
are necessary in a man, who is made to occupy impor- 
tant ‘positions in the society. The danger of raising 
people without those qualities is well illustrated by the 
proverb, “Giving the burning stick in the hands of 
~ monkey ”. | 


ஓத 


என்‌ நாட்டின்‌ நீதீ 
கண்ணகி, 
கோயில்‌ மன்னனைக்‌ குறுகினள்‌ சென்‌ அழி 
நீர்வார்‌ கண்ணை எம்முன்‌ ou BC gnu | 
ures Gur h மடக்கொடி யோய்‌எனத்‌ 
தேரா மன்னா செப்புவ அடையேன்‌ 
எள்ளு சிறப்பின்‌ இமையவர்‌ வியப்பப்‌ 
புள்ளுறு புன்கண்‌ தீர்த்தோன ; அன்றியும்‌ 
வாயில்‌ கடைமணி BAST நடுங்க 
. ஆவின்‌ கடைமணி உகுநீர்‌ தெஞ்சுசுடத்‌ தான்தன்‌ 
. அரும்பெறல்‌ புதல்வனை ஆழியின்‌ மடித்தோன்‌ 
பெரும்பெயர்ப்‌ புகார்‌என்‌ பதியே. 


சிலப்பதிகாரம்‌. 


குறிப்பு 

தமிழ்‌ நாட்டின்‌ நீதி முறையை இச்‌ செய்யுட்பகுதி 
விளக்குகின்றது. கண்ணகி தன்‌ குறையைத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்ள மன்னன்‌ அவையை அடையும்‌ எளிய நிலையும்‌, 
அஞ்சாது தன்‌ குட றயைக்‌ கூறும்‌ வீரமும்‌, தான்‌ 
தோன்றிய மாட்டின்‌ மன்னர்கள்‌ நீதி வழங்கும்‌ சிறப்பை 
எடுத்துக்‌ கூறும்‌ பெருமிதமும்‌ அகிய இவைகள்‌ 6650 
பாலன வாம்‌, சிலப்பதிகாரம்‌ தனித்தமிழ்‌ காப்பியமா கும்‌. 

சங்க காலத்தது. 


86. 


JUSTICE IN MY LAND 


66 
Ors: who are ye, eyes in tears ?” 
Asked the king. And she replied: 
“Oh ! you king of confused mind, 
I with complaint here have come; 
I come from Pugar famed for justice 
_ Where the ruler gave himself 
Just to save a hostage bird ; 
Mind you, Oh king ! he gave his body 
To save a bird that found refuge. 
A’ weeping cow once rang the bell 
To get an audience of the king; 
She lost her calf a tender one ! 
Who killed the calf? None but king’s son 
< Who drove the car on lurking calf; | 
Accident! Accident! No thought he had 
To run the car to kill the calf : 
Many and many were the laws 
The priests and elders gave the king 
To excuse the son, the only heir. 
Shook his head in disdain, 
Rose the king from exalted throne, 
Took his son and ran the car — 
Over him, who should succeed 
‘The noble throne of Chola clan. 
Thus was justice met to all. 
This is the place from which I hail 
That is justice we have known. 
Silappathiharag. 


NOTE 
This passage is from Silappathiharam, an early 
epic of excellence. This is nearly 2000 years old. - 


அள proud Kannaki feels of her land and the justice 
of the rulers! ப | 


87 


வீரம்‌ 


கன்னின்றான்‌ எந்தை கணவன்‌ களப்பட்டான்‌ 
முன்னின்று மொய்யவித்தார்‌ என்னையர்‌-பின்னின்று 
கைபோய்க்‌ கணையுதைப்பக்‌ காவலன்‌ மேலோடி 
எய்போற்‌ கட ந்கானென்‌ ஏறு. 


வின்முன்‌ கணைதெரியும்‌ வேட்டைச்‌ சிஅசிறார்‌ 
முன்முன்‌ முயலுகளு மூன்‌ திற்றே--மன்முன்‌ 
வரைமார்பின்‌ வேல்மூழ்க வாளழுவ ச்‌ தாங்கி 
உரைமாலை சூடினான்‌ ஊர்‌. 


உறையார்‌ விசும்பின்‌ உவாமதி போல 

நிறையா நிலவுத லன்றிக்‌--குறையாத 

வங்கம்போழ்‌ முந்நீர்‌ வளம்பெறினும்‌ வேறுமோ 
 சங்கம்போல்‌ வான்மையார்‌ சால்பு. 


புறப்பொருள்‌ வெண்பா மாலை 


ச றிப்பு | 
... மேற்குறிப்பிட்டுள்ள புறப்‌ பொருள்‌ வெண்பா மாலை 
யின்‌ செய்யுட்களுள்‌, முதலாவ தில்‌ ஒரு பேண்ணின்‌ வீர 
வுணர்ச்சியும்‌, இரண்டாவதில்‌. இளமையிலேயே படைத்‌ 
தொழிலில்‌ மனப்பாங்குடையராய்ச்‌ சிறுவர்கள்‌ விளையா 
டும்‌ விளையாட்டும்‌, மூன்றாவதில்‌ வெற்றிபெற்றவர்கள்‌ 
தங்கள்‌ உள்ளத்தை மாற விடாமல்‌ ஒரு நிலையில்‌ நிறுத்தும்‌ 
பெருமிதமும்‌ ஆகியவைகள்‌ விளக்கப்பெற்றிருக்கின்றன. 
காட்டில்‌ வீரம்‌ பெருகுவதற்கான நிலைகளும்‌, வீரத்தால்‌ . 
பெற்ற வெற்றியால்‌ நிலைமாறாது e Osea te 
கடமையும்‌ அறிவிக்கப்பெற்றுள்ளன. 


88. 


MARTIAL SPIRIT 


ய A 
ails father lives in stone, a hero’s effigy ; 
My husband fell in battle slain. 
My brothers died, resisting the foe to the last 
When all the host had perished. 
My son, like a porcupine, perished by innumerable darts, 
Fell fighting against the foeman’s king. 


Once in village courtyard children 
fitted their arrows to their bows 
To shoot the hares that gathered there; 
It’s heroes now. 
Ward off the strokes of hostile king’s, 
from the mighty breasts 
Of their own leaders. Such is the city now. 


They change not as in the sky 
the changing moon 
Though they obtain wealth brought 
in ships from over the ocean; 
Will their excellence change, 
whose hearts are pure 
As the white conch shell found 
on the ocean’s shore? . 


Purapporul Venbamalat. 


NOTE 


In these passages from Purapporul Venbamalat the 
martial spirit of Tamil land is detailed with some 
vigour. The first passage expresses the heroic spirit 
of a woman; the second, the village life leading to 
martial sprit and the third, their noble nature after 
victory. Even in this most material verse, the Tamil 
spirit thinks of the next world. . > ல 


S இட 


போர்க்களத்துப்‌ பெண்மணி 


தரைமகள்‌ தன்‌ கொழுநன்தன்‌ உடலந்‌ தன்னைத்‌ 
தாங்காமல்‌ தன்னுடலால்‌ தாங்கி விண்ணாட்டு 
'அரமகளிர்‌ அவ்வுமிரைப்‌ புணரா முன்னம்‌ 
ஆவியொக்க விடுவாளைக்‌ காண்மின்‌ காண்மின்‌. 
கலிங்கத்துப்பரணி 


குறிப்பு 

இங்குக்‌ குறிப்பிட்டுள்ள செய்யுட்‌ பகுதி தொள்ளா 
யிரம்‌ ஆண்டுகட்கு முன்பு, சோழ மன்னர்களின்‌ கலிங்க 
வென்றியைப்‌ பாராட்டி எழுதப்‌ பெற்றது. இச்‌ செய்‌ 
- யுனில்‌ குறிப்பிட்டுள்ள பெண்‌ மணியின்‌ வீரமும்‌, அன்பும்‌, 
கற்பும்‌, துணிவும்‌ எல்லோராலும்‌ மகிழ்ந்து பாராட்டிப்‌ 
போற்றி வணங்குதற்‌ குரியன. இயற்கையில்‌ பெண்‌: 
களுக்‌ குள்ள அடக்கம்‌ முதலிய குணங்கள்‌ வாய்ந்த இவள்‌, 

- போருக்குச்‌ ,செல்லுந்‌ தன்‌ கணவனை விட்டுப்‌ பிரிய மன 
மில்லாது, அவனோடு சென்று போர்க்‌ களத்தே அவனுக்கு 
விதித்துள்ள விதியைத்‌ தானும்‌ பகர்ந்து கொள்ளத்‌ துணி 
வுடன்‌ நிற்கின்றாள்‌. பகைவர்கள்‌ அம்பால்‌ கொல்லப்‌ | 
பட்டுத்‌ தலைவன்‌ சாய்கின்றான்‌. உடனே குரைமகளை 
அவனுடல்‌ தழுவக்‌ கூடாதென்ற கற்புணர்ச்சியால்‌ பின்‌ 
னிருந்து உடலை அணைத்து அவளும்‌ விழுகின்றாள்‌. என்‌ 
செய்வாள்‌. விண்ணாடு செல்லும்‌ அவன்‌ உயிரை அர 
மகனிர்‌ வரவேற்று அணைப்பார்களே . என்ற அதற்கும்‌ 
்‌ மனம்‌ பொறாது, அவன்‌ ஆவி வீண்‌ ஏகுவதற்கு முன்னர்‌, . 
தன்‌ ஆவியை ஏகச்‌ செய்து விண்ணாட்டிலும்‌. அவனுயி 
ரைத்‌ தன்னுயிரால்‌ அணைக்கின்றாள்‌. தமிழகம்‌ ஏமாப்ப 
இருவரும்‌ விண்ணகத்து என்றும்‌ வாழ்வாராக! . 


A LADY IN BATTLE 


(1 O battle goes the warrior brave, 
His lovely spouse too follows there ; 
She sees her husband falling dead, 
Embraces him in fear that Earth- 
The noble lady-will have his touch; 
Then she fears his soul will get 

The touch of Angels soaring High; 
So, she sends her soul in haste, 

To meet her lover and embrace. 
Neither the maiden Earth nor sky 
Soring Angels did she allow | 
To have an embrace of. her lord. 
With love and faith they lived in earth 
So they live | in heaven for ever. 


 Kalingathup parani 
900 years ago. 


“Note 


‘This song. in praise of victory over the Kalinga lands 
bya Chola emperor, was composed nearly 900 years ago. . 
In the above piece a noble incident worthy of respect, 
regard and admiration for the constancy and firm love 
‘of women folk is depicted. The lady, though meek and 
modest at her home, follows her husband to the battle 
field to share his fate. Unfortunately, the arrow of the 
enemy makes him fall dead. The faithful wife embraces — 
- him standing behind, so that his body may fall on her 
~ body without having the dishonour of touching another 
. woman. (The. earth is personified as a lady). She sends 
her soul in advance to greet her husband before his soul 
‘reaches there. , 


Ol 


அரசே உடல்‌ 


வயிரவான்‌ பூணணி மடங்கல்‌ மொய்ம்பினான்‌ 
உழிரெலாம்‌ தன்னுயிர்‌ ஒப்ப ஓம்பலால்‌ 
செயிரிலா உலகினில்‌ சென்று நின்அவாழ்‌ 
உயிசெலாம்‌ உறைவதோர்‌ உடம்பும்‌ ஆயினான்‌. 


கம்பர்‌ 


குறிப்பு 

இச்‌ செய்யுள்‌ கம்பராமாயணம்‌ என்னும்‌ தமிழ்ப்‌ 
பெருங்காப்பியத்தினின்று எடுக்கப்‌ பெற்றது. இக்காப்‌ 
பியம்‌ பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டினது 5 இலக்கியம்‌ 
வல்லோரால்‌ பெரிதும்‌ போற்றப்‌ பட்டு வான்மீகத்தோடு 
ஒப்ப எண்ணப்பெறுவது. துளசிதாசர்‌ இச்‌ நாலிலிருந்தே 
தன்‌ இராமாயணத்தை எழுதும்‌ உள்ளக்‌ தளர்ச்சியைப்‌ 
பெற்றார்‌ என்ற ஒரு செவிவழக்கான செய்தியும்‌ வழங்கி 
வருகின்றது. மேலும்‌, இச்‌ செய்யுளில்‌ அரசர்க்கும்‌, குடி 
கட்கும்‌ உள்ள தொடர்பு ஒரு புதிய முறையில்‌ சொல்லப்‌ 
பெற்றிருக்கிறது. கீழைகாட்டு எண்ணங்களிலேயே இத்‌ 
தகைய தொடர்பு முதன்‌ முதலாக இந்நூலில்‌ தான்‌ காணப்‌ 
படுவதாகக்‌ கூறலாம்‌. இங்கு கூறப்பெறும்‌ தொடர்புதான்‌, 
குடி அரசின்‌ அடிப்படையான கொள்கையின்‌ வித்து 
என்று கூறலாம்‌. அரசு உடலாகவும்‌, மக்கள்‌ உயீராகவும்‌ 
கூறப்படுவதில்‌, மக்களாகிய உயிர்‌ இயக்கும்‌ வழிகளிலே 
தான்‌ அரசா௫ய உடல்‌ இயங்க வேண்டும்‌ என்ற உண்மை 
இந்‌ நூலகத்து நன்கு தெரியக்‌ இடக்கின்றது. சென்ற 
காலத்தை ஈன்கு தெரிந்தும்‌, நிகம்‌ காலத்தை நன்கு 
உணர்ந்தும்‌, இனி வருங்‌ காலத்தை எதிர்நோக்கியுமே 
இவ்வாறு கம்பன்‌ முதன்முதல்‌ தானே உணர்ந்து, தன்‌ 
னறிவீற்‌ கண்டு, தமிழ்‌ மொழியில்‌ வெளியிட்டிருப்பது 
அனை வரும்‌ தெரிந்து பெருமை படத்‌ தக்கதாகும்‌, 


92 


KING, THE BODY 


(1 HE king bedecked with dazzling jewels, 


With strength of mighty fierceful lions, 
Holding diamond sword in hand, 
Guarded all the living as 

He would guard the life his own. 

As all the living life were his 

He stood as body to the life — 

The world which moved his actions all. 


Kamba Ramayanam 
Twelfth century, 


NOTE 

This passage is from Kamba Ramayanam, a Tamil 
epic of the 12th century A.D, It is held in high esteem 
by all the lovers of literature and is considered to be 
an equal to Valmiki Ramayanam in literary merits. 
Traditionally it is believed that Thulasidas got his 
inspiration through this work. In the above passage, a 
pew turn is given to the political concepts of the relation 
between the ruler and the ruled. The fundamental 
principle of democracy finds an important place in the 
above passage; most probably for the first time in .the 
oriental thought. This is an original turn given by 
Kamban, the poet, on retrospzction, experience and pro- 
jection. The ruler is personified as the body, which is 
being animated by the subjects, the life. So, the rulers. 
and the ruled should realise their responsibilities and act 
in harmony like body and soul. am 


அறநெறி வழுவா மன்னன்‌ 


மாநிலங்‌ காவலனாவான்‌, மன்‌ னுயிர்காக்‌ குங்காலைத்‌ 
 தானதனுக்‌ இடையூறு தன்னால்‌.தன்‌ பரிசனத்தால்‌, 
ஊனமிகு.பகைத்திறத்தால்‌, கள்‌ வரால்‌, உமிர்தம்மால்‌ 
ஆனபய மைந்து ந்திர்த்து. அறங்காப்பா னல்லனோ, 
பெரியபுராணம்‌ . 
சேக்கிழார்‌. 


முறிப்பு 

இச்‌ செய்யுள்‌ பெரியபுராணத்தினின்றும்‌ எடுக்கப்‌ 
பெற்றது இதன்‌ ஆசிரியர்‌ எண்ணூறு ஆண்டுகட்கு முற்‌ 
பட்டவர்‌. அற நெறி வழுவா மன்னர்க்கு உரிய கடமையை 
நன்கு விளக்குகின்றார்‌. யார்‌ யாரால்‌ வரும்‌ இடையூறுகளை 
விலக்க வேண்டுமென்று கூறும்‌ இடத்துத்‌ தன்னால்‌, வரும்‌ 
Baru pom விலக்க வேண்டு மென்பது கூறப்பெற்றது 
“குறிப்பிடத்‌ தக்கது, . 


VIRTUOUS RULER 


43 irruous king is he, who sways 
Over domains vast and protects 
Subjects from oppressive fears five : 

` By self, by following, by thieves, — 
By foes foul and animals wild. — 


| NOTE NE 
© This is from Periyapuranam, “Lives of Saints”. 
sung by Sekkilar, some 800 years ago. — The poet defines 
the duties of a virtuous king in clear terms. His reference 
to avoid oppression by the king himself is to be 
particularly noted. | | 


நத. 


நாட்டில்‌ மடங்கள்‌ 

அன்றுமுதல்‌ நாள்தோறும்‌ நாள்தோறும்‌ அண்ணல்‌ 
அடியரள விற ந்தபெயர்‌ வந்தவர்கள்‌ எல்லாம்‌ 

சென்‌ அறையத்‌ திருமடங்கள்‌ திருமடங்கள்‌ தோறும்‌ 
திருவிளக்குஅங்கு அவர்சாத்‌ த உள்ளுடைமேற்‌ 

போர்வை 

அன்‌ றியசெ ந்‌ நெவின்‌ அடிசில்‌ கன்னல்‌ நறுங்‌ கனிகள்‌ 
SU அறு சுவைக்கறிதெய்‌ தயிர்‌ திரண்ட பால்தேன்‌ 

தன்று திருப்‌ பண்ணிய நீ தண்‌ ணீாமுதம்‌ அடைக்காய்‌ 
தரபதிஏ adler அமைச்சர்‌ நாள்தோறும்‌ நடத்த, 


சேக்கிழார்‌ புராணம்‌, 


"குறிப்பு 

இச்‌ செய்யுள்‌, பன்னிரண்டாம்‌ . நூற்றாண்டில்‌ நிகழ்ந்த 
வரலாற்றுச்‌ செய்தியை அடிப்படையாகக்‌ கொண்டு உமாபதி 
சிவாச்சாரியார்‌ அருளிச்‌ செய்த சேக்கிழார்‌ புராணத்தில்‌ உள்ளது. 
சேக்கிழார்‌ பெரிய புராணம்‌ சோழ அரசர்கள்‌ உள்ளத்தை 
உருக்கிய காரணத்தால்‌, சோழ அரசர்கள்‌ சோழ காட்டில்‌ பல 
மடங்களை நிறுவினார்கள்‌. அம்‌. மடங்கள்‌ எல்லாம்‌ தத்துவ 
ஆராய்ச்சியில்‌, ஈடுபடும்‌ முனிவர்கள்‌ தங்கும்‌ இடங்களாயின. 
முனிவர்கள்‌ தாங்கள்‌ ஆய்ந்து கண்ட உண்மைகளை எல்லாம்‌ 
தமிழ்‌ நாட்டிற்குத்‌ தத்துவ சாத்திரங்களாகவும்‌, சமயக்‌ கோட்‌ 
பாடுகளாகவும்‌ வழங்கினார்கள்‌. அவையே, நாட்டில்‌ அரசி 
யலில்‌ பல மாறுதல்களும்‌, அமைதி இன்மையும்‌ ஏற்பட்ட 
காலத்தும்‌ மக்களை மக்களாக வாழ்வதற்குப்‌ பெரிதும்‌ உதவி 
புரிந்தன. இன்றைக்குத்‌ இருக்கயிலாய பரம்பரைத்‌ திருவா 
வடுதுறை ஆதினம்‌ போற்றும்‌. சித்தாந்த உண்மைகளை வீளக்‌ 
இயவர்‌. சந்தானகுரவர்களுன்‌ கான்‌ காமவராகிய உமாபதிசிவம்‌ 
என்னும்‌ பெருந்தகைய ராவர்‌. இப்‌ பெருந்தகையார்‌ அறுநூறு 
ஆண்டுகட்டு முற்பட்டவ. ராவர்‌, I 


96. 


MUTTS IN SOCIETY 


Gus turn he gave to ruling mind 


Has made his country renown in world. 

Scholar, saint and men virtue 

Found their home in numbers large. 

The order of the men was such 

They neither cared for food or clothes 

Nor a shelter to lay their heads; 

The only goal in life to them 

Was helping souls in onward march. 

The king was happy and thought blessed ; 

So he ordered mutts to build 

And gave the lands to keep them well; 

They served the saintly men in mutts 

With fruits and sweets of rarest kind 

Honey, the milk, the ghee, the curd; 

And all delicious things were free; 

Finer clothes they had supplied ; 

They were freed from worldly cares. 

Though the saints did live in earth . 

Nearer was the heaven to them; 

They thought of highest thoughts one could; 

Got visions of Godly plans; | 

They gave their knowledge for the world 

To keep the peace and noble path. 
| Umapatht Sivachariar. 

NOTE 


This poem based on Umapathi Sivachsriar’s Sekktlar Puranam 
narrates historical incidents that happend in the twelfth century. 
Several mutts were built by the Chola kings on the turn given to 
thinking by Sekkilar’s Periapuranam. The mutts became hermi- 
tages of saintly men who got themselves engaged in philosophical 
thinking. They gave the benefit of their speculations to the Tamil 
Nadu as systems of philosophy and codes of religion. This 
philosophy and religion have done immense services in making © 
men live as men in spite of political vicissitudes. Saint Umapathi 
Sivachariar was one or the earliest teachers of the philosophy for 
which Thiruvavadathurai Mutt stands today. “ 


70111 | 97 


காடு 

கொடுங்கோல்‌ மன்னர்‌ வாழும்‌ தாட்டின்‌ 
கடும்புலி வாழும்‌ காடு நன்றே. தன்‌ 
வெற்றிவேற்கை 


குறிப்பு 
இச்‌ செய்யுள்‌, காடாண்டு தன்‌ வாழ்நாளிலேயே பல 
வகைப்பட்ட கடுமையான மாறுதல்களைக்‌ கண்ணுற்ற. 
சுந்தர பாண்டியன்‌ என்னும்‌ அரசரால்‌ எழுதப்பெற்றது. 
சன ஞானியாய கணபூசியார்‌ வாழ்க்கையில்‌ நிசழ்ந்த கீழ்க்‌ 
கண்ட வரலாற்றுடன்‌ இச்‌ செய்யுளை ஒத்துப்பார்க்கப்‌ 
பயன்‌ தரும்‌. 


“ தாய்‌ மலையின்‌ அரு£ல்‌ கணபூசியார்‌ போய்க்கொண்‌் 
டிருக்கும்பொழுது ஒரு கல்லறையின்‌ அருகில்‌ அழுது 
கொண்டிருந்த ஒரு பெண்பிள்ளையைப்‌ பார்த்தார்‌. தன்‌ 
வண்டியிலிருந்து சிறிது பொழுது பார்த்த பின்னர்‌, இச்சுலு 
என்பவரை அவள்‌ துன்பத்துக்குக்‌ காரணம்‌ என்ன என்ப 
தைக்‌ கேட்டு வரும்படிச்‌ சொன்னார்‌. ‘ தன்பத்தின்‌ மேல்‌ 

துன்பம்‌ அடைந்தவள்போல்‌ அழுகின்றாயே' என்று குலு 
. கேட்டார்‌, அப்பெண்‌ 'அப்படியே தான்‌. என்‌ கணவனின்‌ 
தந்தை இவ்விடத்திலேயே ஒரு. புலியால்‌ கொல்லப்‌ 
பட்டார்‌. என்‌ கணவனும்‌ அப்படியே அனார்‌. அதே 
விதி இப்பொழுது என்‌ மகனுக்கும்‌ நேர்ந்தது' என்றாள்‌. 
்‌-கணபூசியார்‌, ஏன்‌ இவ்விடத்தை விட்டு அவள்‌ பெயர 
வில்லை என்று கேட்டதற்கு, * இவ்விடத்தில்‌ கொடுங்கோல்‌ 
அரசாங்கம்‌ இல்லை' எனப்‌ பகர்ந்தாள்‌. கணபூசியார்‌ 
மாணவர்களைப்‌ பார்த்து, பிள்ளைகளே நினைவில்‌. 
_ வைத்துக்‌ யி்‌ Oe த்‌ க ட. 

கொடிது' என்றார்‌. 


98 


JUNGLE 


Derren to live in jungle, 
- Where the fearful tigers live, 
Than to live in land 

Where. the kings oppress. 
| = Sundara Pandyan. 


NOTE 
This comes from the pen of a ruling prince who has 
seen dynamic changes in his life time. He belongs 
to the sixteenth century and is known as Sundara 
Pandiyan. The following passage from the life Confucitts 
may be profitably compared. : 


“As Confucius was passing by the side of the Tai 
mountain, there was a woman weeping and wailing by 
a grave. Confucius bent forward in his carriage, and 
after listening to her for some time, sent Tsze-lu to ask 
the cause of her grief, ‘ You weep as if you had experi- 
enced sorrow upon sorrow’ said Tsze-lu. The woman 
‘replied. ‘It isso. My husband's father was killed here 
bya tiger and my husband also; and now my son has - 
met the same fate.’ Confucius asked her why she did 
not .remove from the place,. and on her answering, 
«There is here no oppressive government,’ he turned 
to his disciples and said ‘My children, remember this. 
oppressive government is fiercer than a tiger.” 


99 


அரசரா ? கள்வரா? 


இன்று கொளற்பால நாளைக்‌. கொளப்பொருன்‌ 
நின்று குறையிரப்ப ே நர்படான்‌ -—சென்றொருவன்‌' 
ஆவன கூறின்‌ எயிறலைப்பான்‌ ஆறலைக்கும்‌ 
வேடலன்‌ Qa pgb அலன்‌. க 
குமரகுருபர, 


“குறிப்பு 

இச்‌ செய்யுளை இயற்றியவர்‌, தருமபுர ஆதீன முனிவர்‌ 
களில்‌ ஒருவரும்‌, திருப்பனந்தாள்‌, காசிமடம்‌ முதலிய மடங்‌ 
களின்‌ முதல்வரும்‌, மதுரையை ஆண்ட திருமலைகாயக்க 
ராலும்‌ தில்லி மாநகரத்தின்‌ முகலாயச்‌ சக்கரவர்த்தி 
களாலும்‌ போற்றப்பெற்று, அவ்‌ வரசர்களால்‌ அவர்கள்‌ 
அவைகளை அழகு பெறச்‌ செய்தவரும்‌, முந்நூறாண்டுகட்கு 
முன்னர்‌ வாழ்ந்து, தேனினும்‌ இனிய தெய்வக்‌ கவிகள்‌ 
 அருளியவருமான குமர குருபர சுவாமிக ளாவார்‌. 


இச்‌ செய்யுளில்‌ அமைந்த நீதியாவது, மக்களிடத்து 
அருளில்லாது வரி வாங்குவதும்‌, குறைகளைக்‌ கேட்காது 
இருப்புவதும்‌, நாட்டுக்கு ஈல்லன கூறுவாரை வெருட்டலும்‌ 
ஆள்வோர்க்குரிய குணங்களே அல்ல என்பதாம்‌. அவ்வாறு 
இருப்பின்‌ அத்தகைய குணமுடையாரை ஆட்சிக்குத்‌ 
தகுதியுடையரா ? ஆறலைக்கும்‌ கள்வரா 2 என்று அடிகள்‌ 
ஐயப்படுகிறார்‌. துளசிதாசர்‌. ஈம்‌ அடிகளின்‌ அறவுரைகளைக்‌ 
கேட்டுப்‌ பெரும்‌ பயன்‌ அடைந்தார்‌ என்பது செவி வழக்கு, 


KING OR ROBBER 


qs he a king or highway robber? 


Consents not to wait a day, 

To get the tax due to-day, 

When with grievance people go 

Even audience he denies, 

For counsel good he grinds his teeth, 

Is he aking or highway robber ? 
| Kumaraguruparar. , 


NOTE 
This passage from Kumaraguruparar, a monk of. 
Dharmapuram monastery who. subsequently found a 
mutt at Benares and Thiruppanandal, questions the 
propriety of calling a man with above qualities as a king 
though he may be physically. occupying that place. 
This passage emphatically stresses that the consider- ‘ 
ation in the collection of taxes, readiness to hear the 
grievances of the subjects, ‘and the willingness to be 
benefitted by good counsel are the main qualities of any 
administrator. This author is a poet of saintly order 
and has contributed towards the expansion of Saiva 
“Siddhantha Philosophy and Tamil culture in the North 
‘India. He was held in high esteem by Thirumalai 
Naick of Madurai and Moghul emperors of Delhi and 
‘was frequently adorning those Courts.  —— . 


- Thulasidas was greatly benefitted by the discourses 
of this author. He belongs to the seventeenth century. 


K ; 101 l 


நமசிவாய மூர்த்திகள்‌. 


இருதய நாப்பண்‌ அஞ்செழுத்‌ அருவின்‌ 
இறைவனை, உயிர்ந்கொலை செய்யாமை, 


அருள்‌, பொறி அடக்கல்‌, பொறை, தவம்‌, வாய்மை, 
அன்பு, அறிவு என்னும்‌எண்‌ மலர்கொண்டு a 
ஒருமையொடு அருச்சித்து இநுகளன அ அடியர்க்கு 
ஒள்ளிய தீக்கைசெய்து உணர்த்தத்‌ த்து ச 


திருஅமர்‌ அறைசை உறையருள்‌ குருவாம்‌ 
திருதமச்‌ சிவாயர்தாள்‌ போற்றி, 
Fs சிவஞான முனிவர்‌ 


குறிப்பு 

இச்‌ செய்யுள்‌, ஈமச்சிவாய மூர்த்திகளுக்கு வணக்கம்‌ 
கூறும்‌ முறையில்‌ மாதவச்‌ சிவஞான முனியவர்‌ பாடியதாகும்‌,. 
நமச்சிவாய மூர்த்திகள்‌ தெய்வத்‌ தன்மை உடையவராய்க்‌, 
திருவாவடுதுறை ஆதீனத்தை இன்றைக்குச்‌ சுமார்‌ ஐர்நூறு 
ஆண்டுகட்டு முன்னர்‌ தோற்றுவித்த அருளாளராவார்‌, இவர்‌ 
கண்ட ஆதினம்‌, தென்னாட்டில்‌ பல்கோடி மக்களுடைய ஞானத்‌ 
தையும்‌, சமய உணர்ச்சியையும்‌, ஈன்னெறியையும்‌ நிலைபெறச்‌ 
செய்வதற்கும்‌, வளர்ப்பதற்கும்‌ தணையாக இருந்து கொண்‌ 
டிருக்கிறது, இவ்வருள்மூர்த்திகளால்‌ கட்டளை இடப்பெற்ற 
நற்‌ செயல்களும்‌ இன்றுவரை நடைபெற்று வருகின்றன. 
நாட்டிலும்‌ மக்கள்‌ உள்ளத்தும்‌ எத்துணையோ மாறுபாடுகள்‌ 
தோன்றினும்‌, மூர்த்திகஞடைய கட்டளையும்‌ திட்டமும்‌ என்‌. 
ளளவும்‌. மாறியன அல்ல. எடுத்துக்காட்டாகத்‌ திருமடத்‌ 
இன்‌ அடுக்களையை மூர்த்திகள்‌ அமைத்து, அதில்‌ டொருத்திய 
நெருப்பு அணையாமல்‌ நின்று என்றும்‌ அடியவர்களுக்கு அமு 
. தனிக்க. வேண்டும்‌ என. அருளிய திருமொழி இன்றும்‌, 
உண்மையாக இருந்துவருவது உலகமறியும. இந்த gE p மாண்டு 
களில்‌ மிகழ்ந்த மாறுதல்களும்‌, பஞ்சமும்‌ எவ்வளவோ ஆயி 
னும்‌ திருமடத்திலும்‌ அதன கிளைமடங்களிலும்‌ இன்றுவரை 
பசிப்பிணி யொனறு உண்டு என்பதை எவரும அறியார்‌, 
எந்த நல்ல நோக்கங்களுடன்‌ தோன்றியதோ அந்நோக்கங்கள்‌ 
. இன்றும்‌ நிறைவேறி வருகின்றன. சிவஞான முனிவா, சங்கரர்‌, 
இராமாநுசர்‌ இவர்களுடன்‌ வைத்து எண்ணக்‌ கூடிய ஒரு 
பெரும்‌ தத்துவ ஞானியாவார்‌. . அவரும்‌ இத்‌ திருமட த்தின்‌ 
தம்பிரான்களில்‌ ஒருவரே, ன்‌ ர்‌ T 


SAINT—NAMASIVAYA _ 


Et : 
‘ayn a: 
Pracs the letters five the God 

In the centre of thy heart; 

These the flowers eight you take: — 
Hurting not a living thing, 

Graces, the subdued senses five; 
Forbearing evils done to one, 
Enduring pains of extreme kind, 
Speaking truth, the love to all, 
Knowledge of this laws and world; 
Sprinkle these at lotus feet. 

Having mind united there.” 

Thus you.said and purified 

Those who came to serve thy cause, - 
And we worship at thy feet 

Oh! Namasivaya of Thuraisai fame. 
Seve படம்‌ Munivar. 


Nore. 


This poem in praise of St. Namasivaya Moorthy was composed ? 
by Sivagna Munivar some two. hundred years ago. St. Namasi- 
vaya Moorthy is the founder of Thiruvavaduthorai Mutt. - By this - 
institution he has contributed in an extra-ordinary measure 
towards the welfare and development of mental, moral and religious 
sides. of people of South India. All the good deeds commenced by. 
him are being continued even to-day in spite of several changes in 
‘seciety and administration. It is said when he planned the oven he 
- desired that the fire placed on that day should continue for ever- 
without rekindling. The same fire continues even to-day—a 
period of five hundred years.. ‘Thousands are fed and the places 
associated with the mutt have not seen famine in ‘spite of several 
famines in these five hundred years. The spiritual, reigious, and 
cultural traditions are being maintained with honour till this day. 
Sivagnana Munivar, the author of the poem: isan. intellectual. ‘plant 
who as commentator of prilosec works should be: ranked | 
| ட்ட with Sankare and Ramanuja. - 


108 


விண்ணப்பம்‌ 
அத்தா நான்‌. வேண்டுதல்கேட்டு அருள்புரிதல்‌ வேண்டும்‌ 


அருட்பெருஞ்‌ சோதியைப்‌ பெற்றே அகங்களித்தல்‌ 
வேண்டும்‌ 


பல்ப்‌ மீட்டுமிங்கே எழுப்பியிடல்‌ வேண்டும்‌ 
- இருச்சபைக்கே அடி.மைகளாச்‌ செய்வித்தல்‌ வேண்டும்‌ 


ஒத்தாரும்‌ உயர்‌ ந்தாரும்‌ STY DET எவரும்‌ 
ஒருமையுள ராஜெலகியல்‌ நடத்தல்‌ வேண்டும்‌ 


eT அழியாத வடிவதிலே நானும்‌ 
நீதாயும்‌ ஒன்றாக இன ச வேண்டூவனே.. 


இராமலிங்கர்‌ 


| குறிப்பு 

சென்ற நூற்றாண்டில்‌, அருளாளராய்‌ இகழ்ந்த 
- இராமலிங்க அழிகள து திருவருட்பாவினின்று இச்‌ செய்யுள்‌ 
- எடுக்கப்பெற்றது. அடிகள்‌ பெருங்‌. கவியாகவும்‌, தத்துவ 
ஞானியாகவும்‌ இருந்ததோடு, அன்பை ஒரு சமயமாக உலகில்‌ 
பரவச்செய்த மக்கட்பண்பாளராவார்‌. அவர்‌ செய்யுட்கள்‌ 
உள்ளத்தை யுருக்கும்‌ இனிய மொழியில்‌ அமைந்து, எல்லோ 
ருள்ளத்தும்‌ உடனே எதிரொலி எழுப்ப வல்லனவாக உள்ளன, 
ge செய்யுளில்‌ மக்கட்பண்பையே மறந்து, அப்பண்பு 
இறந்தவர்களாகக்‌ கருத வேண்டிய நிலையில்‌ உள்ள மக்களெல்‌ 
லாம்‌, அப்பண்பைப்பெற்று மக்களாக உயிர்‌ பெற வேண்டும்‌ 
என்று வேண்டுவதுடன்‌, எவ்வகையிலும்‌ ae தாழ்வு Carp 
Dew யில்லாத ஒரு மக்கட்‌ கூட்டம்‌ தோன்ற வேண்டும்‌ 
என்றும்‌, உலகமென்னும்‌ ஓர்‌ உடலில்‌ மக்கட்‌ கூட்ட மென்னும்‌ 
. ஒன்றுபட்ட உயிர்‌ கூடி இனிமையாக உலகியலை கடத்த 
வேண்டும்‌ என்றும்‌, எல்லோரையும்‌ ஆண்டவன்‌ வழிபாட்டில்‌ 
கொண்டுவந்து சேர்த்து நிலைத்த பேரின்பம்‌ பெறச்‌ செய்ய 
வேண்டுமென்றும்‌ வேண்டுருர்‌, இறைவன்‌ அருள்க, 


104 


MY APPEAL 


Quose that are Dead to Noble life. 
Should get their life and live again a 
High and Low should disappear, 

As equals all should live in world ட்‌ 

One in soul the world should live, 

And offer themselves at Thy feet; 

} should live in changeless state - i 

One with you my God! my father! 
This is my. appeal, hear and grant! i 


டக i. . Ramalingar. 


Nove” 


This’ isa passage from the poems ol St: Ramalingar Ki 


who lived in the last century. | Besides being a poet and — 


Philosopher our saint is a very great humanitarian who . 


spread the cult of love to all beings. - His verses are in - 
a simple soul stirring - language which finds. ready a 
response in all hearts. © In the: above passage he prays. 


for the regeneration of men. who have become dead to- 


human values: and envisages. a society. without any a 
distinction, inequality, and. ‘differences of any kind; : 
and further prays that all human beings should feel one ` 
in soul and conduct the. affairs of the world with an’... 


harmonious freedom. Finally he. prays that: he should 


be helpful in bringing the mankind to the service of ்‌ : 


God and, ee the ட்ட reach. the eternal bliss. 


THE CO-OPERATIVE PRESS, TANJORE, LIMITED, 
k . KARUNTATTAMKUDI, TANJORE. 
` Order No. 11974 : No. of Copies 1000 


er n 
etre 


